1 


புளூட்டோ 
நெப்தியூன் 
யுரேனசு 


சனி 


வெள்ளி 


வியாழன் 


செவ்வாய் 


செவ்வாய் 
பூமி 
வெள்ளி 
புதன் 


வியாழன் 


சனி 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


கற்க கசடற 


த . பா . நி . ( க.வெ.) வரிசை எண் -779 


உயர்நிலை வான இயல் 


( பட்டப் படிப்பிற்குரியது ) 


( திருத்தப்பட்ட பாடதிட்டத்தின்படி வெளியிடப்படுகின்றது ) 


ஆசிரியர் 
க . சு . இராமச்சந்திரன் , M.A. , Dip . in Statistics 

கணிதத் துணைப் பேராசிரியர் , 
இரா . மி . விவேகானந்தர் கல்லூரி, 

சென்னை . 


. 


டும் 


பாடநால் 


முரு 


மா 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


First Edition - December, 1977 
Number of Copies -- 2000 


T.N.T.B.S. (C.P.) No. 779 

) 


C Government of Tamilnadu 


: 


ADVANCED ASTRONOMY 
K. S. RAMACHANDRAN 


. 


Price Rs . 6.00 


Published by the Tamilnadu Textbook Society 
under the Centrally Sponsored Scheme of Produc 
tion of books and literature in regional languages 
at the University level , of the Government of India 
in the Ministry of Education and Social Welfare 
( Department of Culture ), New Delhi . 

This book has been printed on concessional 
paper made available by the Government of India 


Printed by : 
Tax and Company Law Press 
Guindy , 
Madras -600 032 . 


அணிந்துரை 


( திரு . செ . அரங்கநாயகம் , தமிழகக் கல்வி அமைச்சர் ) 

தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினேழாண்டு 
கள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் இளங்கலை வகுப்பு 
வரை மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் தமிழி 
லேயே கற்று வந்தனர் . 1969 ஆம் ஆண்டிலிருந்து அறிவியல் 
பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் . 
தமிழிலேயே கற்பிப்போம் என முன்வந்துள்ள கல்லூரி ஆசிரியர் 
களின் ஊக்கம் , பிற பல துறைகளில் தொண்டு செய்வோர் இதற் 
கெனத் தந்த உழைப்பு , தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் 
எழுதித் தர முன்வந்துள்ள நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி 
இவற்றின் காரணமாக இத் திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மன 
நிறைவும் தரத்தக்க வகையில் நடைபெற்று வருகிறது . இவ்வகையில் 
கல்லூரிப் பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை மாணவர் 
களுக்குத் தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான பயிற்சியைப் 
பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக்கழகமும் சென்னைப் பல்கலைக் 
கழகமும் ஆண்டுதோறும் எடுத்துவரும் பெருமுயற்சியைக் குறிப் 
பிட்டுச் சொல்லவேண்டும் . 

வரலாற்றியல் , அரசியல் , உளவியல் , பொருளியல் , மெய்ப் 
பொருளியல் , புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதவியல் , 
இயற்பியல் , 

வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , 
விலங்கியல் , தாவரவியல் , பொறியியல் , சட்டவியல் ஆகிய எல்லாத் 
துறைகளிலும் மூலநூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்று இரு . 
வகையிலும் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் நூல்களை வெளியிட்டு 
வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான உயர்நிலை வான இயல் என்னும் இந் நூல் 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 779 ஆவது வெளியீடாகும் . 
கல்லூரித் தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியான 35 நூல்களையும் 
சேர்த்து இதுவரை 814 நூல்கள் வெளிவந்துள்ளன . இந்நூல் மைய 
அரசு , கல்வி , சமூக நல அமைச்சகத்தின் ‘ மா நில மொழியில் 
பல்கலைக்கழக நூல்கள் வெளியிடும் திட்டத்தின்கீழ் வெளியிடப் 
படுகிறது . 
தமிழில் பயிலும் மாணவர்கள் 

மாணவர்களிடையே 
சிறந்த இடம் பெறவேண்டும் என்பதே நம் குறிக்கோளாகும் . 
கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கலையியற் பாடங்களையும் , 
அறிவியற் பாடங்களையும் , தொழில்நுட்ப அறிவுப் பாடங்களையும் 
பயிலுகின்ற மாணவர்கள் , அவற்றைத் தமிழில் பயில வேண்டும் 
என்பதை வலியுறுத்தி வருவதற்குக் காரணம் , தமிழறிவு வளர 
வேண்டும் என்பதைவிட , தமிழ் மக்களின் அறிவு ஆற்றல் எளிதாக , 
விரைவாக வளரவேண்டும் என்பதுதான் . எதிலும் தமிழ் ; எங்கும் 
தமிழ் என்னும் குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடு 
தமிழக ஆசிரியப் பெருமக்களையும் மாணவர்களையும் சார்ந்த 
தாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக்கழகங்களின் பல்வகை உதவி 
களுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் மனம் கலந்த நன்றி உரித்தாகுக ! 

செ . அரங்கநாயகம் 


உலக 


பொருளடக்கம் 


யக்கம் 


1. அடிப்படைக் கருத்துகள் 


1 


2. கெப்ளரின் விதிகள் 


25 


3 . 


மைய விசை இயக்கம் 


46 


4. பொது வடிவங்களின் விசைத்தேக்கம் 


86 


5. சுற்றுப் பாதைகள் 


99 


132 


6. இயக்கவியல் கருத்துகள் 
7. மூலகங்களில் மாற்றங்களும் பொது அசைவுகளும் 


166 


8. நேரக்கணிப்பு , பிற்போக்கு , அச்சலைவு 


207 


221 


அனுபந்தங்கள் 

1. சில மாறிலிகளும் மாற்று விகிதங்களும் ... 

2. கிரகங்களைப்பற்றிய சில விவரங்கள் 
மேற்கோள் நூற்பட்டியல் 
கலைச்சொற்கள் 


222 


223 
225 


1. அடிப்படைக் கருத்துகள் 


(i ) வான இயல் 


வான 


வான இயல் என்பது , விண்பொருள்களைப்பற்றிய அறிவியல் 
ஆகும் . தொடக்கத்தில் வான இயலின் பொருள் , விண் பொருள் 
களைக் காண்பது , அவைகளை வகைப்படுத்துவது , அவற்றின் 
போக்குகளைக் கண்டறிவது என மட்டுமே கருதப்பட்டு வந்தது . 
கண்டறிந்த விண் பொருள்களின் வகைகளும் எண்ணிக்கைகளும் 
அதிகமாக அதிகமாக , வான இயலில் பல பிரிவுகள் ஏற்பட்டன . 
தற்போது 

வான இயலின் முக்கியப் பிரிவுகளாகக் கருதப்படும் 
சிலவற்றை அடியில் காண்க . 
கோள 

இயல் ( Spherical Astronomy ) என்பது , 
கோளத்தின் மேலுள்ள 

புள்ளிகளின் 

பகுமுறை வரைகணிதம் 
ஆகும் . 
செய்முறை வான 

இயல் ( Practical Astronomy ), விண் 
பொருள்களைக் காட்சிப்பதிவு செய்வது பற்றிய அறிவியல் . காட்சிப் 
பதிவுகளுக்காகக் கருவிகளைச் செய்வது , இயக்குவது , காட்சிப் பதிவு 
களைச் சரிபார்ப்பது ஆகியவையும் இதில் அடங்கும் . இதுவே 
தொலைநோக்கிக்கூட வானியல் ( Observatory Astronomy ) , புவி 
மேற் பகுதி வானியல் ( Geodetic Astronomy ) , 

ஊர்தி 
வானியல் ( Aviation Astronomy) , கடற்பகுதி ( nautical ) வானியல் 
போன்ற உட்பகுதிகளைக் கொண்டது . 

வான இயற்பியல் ( Astrophysics ) என்பது , விண்பொருள் களின் 
இயற்பியல் வேதியியல்பற்றி ஆராய்வது . ரேடியோ வான இயல் 
( Radio Astronomy ) , விண்பொருள் தொடக்க இயல் ( Cosmogony ) , 
என்றும் வெவ்வேறு பிரிவுகள் உள்ளன . 

விண்வெளி இயக்கவியல் ( Celestial Mechanics ) என்பது , 
விண்பொருள்களின் இயக்கங்களுக்குக் கணித முறையில் விளக்கம் 
தருதல் , அப்பொருள்களின் பாதைகளைக் கணக்கிடுதல் , அவற்றின் 


வான 


2 


உயர் நிலை வானவியல் 


போக்குகளில் ஏற்படும் சிறு அசைவுகளைக் கணக்கிட்டு அவற்றின் 
காரணங்களை ஆராய்தல் , விண்பொருள்களின் திணிவு , வடிவம் 
ஆகியவை பற்றி ஆராய்தல் , கடல் நீர் ஏற்ற இறக்கம் ( Tides ) போன்ற 
நிகழ்ச்சிகளை ஆராய்ந்து அவற்றிற்குக் காரணம் கூற முற்படுதல் , 
முதலியவைகளை அடக்கிய அறிவியல் 

அடக்கிய அறிவியல் ஆகும் . சுருங்கக் கூறு 
மிடத்து , செய்முறை வானியலுக்கு உறுதுணையாகக் 

கணித 
அறிவைப் பயன்படுத்தும் துறையே விண்வெளி இயக்கவியல் 
ஆகும் . 


விண்வெளி இயக்கவியலை உயர் நிலை வான இயல் ( Advanced 
Astronomy ) என்றும் , இயக்கமுறை வான இயல் ( Dynamical 
Astronomy ) என்றும் குறிப்பிடுவது வழக்கம் . 


விண்வெளி இயக்கவியலின் தந்தை ஐசக் நியூட்டன் ( 1642 
1725 ) ஆவார் . அவர்தம் சாசுவத ஈர்ப்புவிதியும் , மூன்று இயக்க 
விதிகளுமே இத்துறையின் அடிப்படையாகும் . நியூட்டனுக்குப் 
பின்னர் இத்துறையில் வியத்தகு ஆராய்ச்சிகள் செய்துள்ளவர்கள் 
பலர் . அவர்களில் ஆய்லர் ( Euler , 1707-1783 ) , லாம்பர்ட் ( Lambert , 
1728-1777 ) , லாகிராஞ்சு ( Lagrange, 1736-1813 ) , லாபிளாசு 
(Laplace, 1749-1827 ), ஆல்பர்சு ( Olbers ) , கவுசு ( 17771-855 ) , 
ஹான்சன் , டிலானே (Delaunay) , ஹில் ( Hill ) , பிரவுன் ( Brown ) , 
என்போர் குறிப்பிடத்தக்கவர் . இத்துறையின் பல சூத்திரங்களும் 
வழிமுறைகளும் இவர்களது பெயரில் இன்னமும் வழங்கி 
வருகின்றன . 

உயர்நிலை வானியலில் இரு பிரிவுகள் உண்டு . சூரியனைச் சுற்றி 
வரும் கிரகங்களை ஆராய்தல் ( Planetary Theory ) ஒரு பிரிவு . இப் 
பிரிவில் ஆராய்ச்சிகள் பொதுவில் கவுசு . காலத்துடன் முடிந்து 
விட்டன என்றே கருதலாம் . கவுசு ஒரு பெரிய கணித மேதை மட்டு 
மல்ல , செய்முறைக் கணிதத்திலும் கணக்கீடுகளிலும் கூட அவரை 
மிஞ்சியவர் எவருமிலர் எனலாம் . உயர் நிலை வானியலில் மற்றொரு 
பிரிவு கிரகங்களின் துணைக் கோள்களின் இயக்கத்தை ஆராய்வது 
( Satellite Theory ) . அண்மைக் காலத்தில் செயற்கைத் துணைக் 
கோள்கள் பல மனிதனால் உண்டாக்கப்பட்டுள்ளன . இவைகளின் 
இயக்க ஆராய்ச்சியினால் இத்துறை மறுபடியும் முதலிடம் பெற்று 
வருகிறது . 


| 


வான இயல் கணக்கீடுகள் மிக நீண்டவை . பல தசம இடங்கள் 
கொண்ட எண்களும் , அவற்றில் பெருக்கல் , வகுத்தல் , வர்க்கமூலம் , 
கனமூலம் காணுதல் போன்ற செயல்களும் , பல நூற்றுக்கணக்கான 
முக்கிய உறுப்புகள் கொண்ட பல கந்தழித் தொடர்களும் வான 
இயலில் சர்வ சாதாரணமானவை . நேபியர் மடக்கைகளைக் கண்டு 


அடிப்படைக் கருத்துகள் 


3 


பிடித்தது வான இயல் வல்லுனர்களுக்குப் பேருதவியாக இருந்தது . 
ஆயினும் , சில கணக்கீடுகள் பல வருடங்கள் எடுத்துக் கொண்டன . 
இரண்டாம் உலகப் போருக்குப் பின் நடைமுறைக்கு வந்த மின் 
கணிப்பிகள் ( Computers ) தற்போது கணக்கீடுகள் செய்யும் 
நேரத்தை வெகுவாகக் குறைத்துள்ளன . மனித சக்திக்கு அப்பாற் 
பட்டதாகக் கருதப்பட்டு வந்த கணக்கீடுகளும் இப்போது மின் 
கணிப்பிகளின் உதவியால் செய்யப்பெற்று வருகின்றன . 


( ii ) இயக்கவியல் 


P 


1.1 திசைவேகம் 

இயக்கவியலிலும் , இயக்கவிசையியலிலும் துகள் என்ற கருத்து 
அடிப்படையானது . துகள் என்பது , கொடுத்துள்ள நேரத்தில் 
ஒரு குறிப்பிடத்தக்க இடத்திலுள்ள ஒரு பொருள் . இதற்கு நிலைமம் 
( inertia ) என்ற ஒரு பண்பு உண்டு . இந்தத் துகளுக்கும் , மற்ற துகள் 
களுக்குமிடையேயுள்ள உறவுகளைத் தருவதன் மூலம் துகள் 
களைப்பற்றி வருணிக்க இயலும் . 

. 
ஒரு துகளின் நிலைமத்தை 
அளவீடு செய்ய அதற்குத் 
திணிவு ( mass ) ஒன்றைக் 
கற்பிக்கிறோம் ( postulate ) . 
அதிகத் திணிவுபெற்ற துகள் 
கள் , குறைந்த திணிவுபெற்ற 
துகள்களைப் போன்று எளிதில் 
நகருவதில்லை . ஆகவே , துகள் 
களின் நிலைபெறு தன்மையை 
நிலைமம் என்று குறிப்பிட்டு , 
அப்பண்பினை அளக்க , திணிவு 
என்னும் கருத்தைப் பயன் 
படுத்துகிறோம் . 


. 


* 


* + 57 


A 


0 என்பது ஒரு நிலையான 

படம் 1.1 
புள்ளி . P என்பது நகர்ந்துவரும் 
ஒரு துகளின் இருப்பிடம் . இப்போது நேரம் t என்க . மிகச்சிறிய 
நேரம் 8t கழித்து , அதாவது நேரம் t + 8t ஆக மாறும்போது , 
துகளின் இருப்பிடம் P என்க . P , P ஆகிய புள்ளிகளின் நிலைத் 
திசையிகள் முறையே , r + 8 எனில் , 8 கால இடைவெளியில் 
துகளின் நிலைத்திசையியில் மாறுபாடு . எனவே , நிலைத்திசையியின் 

Sr 
சராசரி மாறுபாட்டு வீதம் 8t ஆனது பூச்சியத்தை நெருங்கு 

8t 


1 


4 


உயர்நிலை வானவியல் 


8r 

dr 
கையில் ன் எல்லை இதுவே துகளின் திசை வேகம் ( velo 
8t 

dt 
city ) எனப்படும் . இதனை y என்று குறிப்பிடுவோம் . 

0 வழியாக 0x , y , 02 என்ற நிலையான அச்சுகளை எடுத்துக் 
கொள்க . i , j , k என்பன இந்த அச்சுகளின் திசையிலான அலகுத் 
திசையிகள் . P- ன் அச்சுத்தூரங்கள் ( x , y , 2 ) எனில் 

r = xi + y j + z k . 
dr dx dy 

dz 
i + j + k 
dt dt dt 

dt 
இதனால் P என்னுமிடத்தில் துகளின் வேகத்தின் கூறுகள் : திசை 
dx dy 

dz 
யில் 

ஆகும் . 
dt dt 

dt 


எனவே 


- திசையில் 


2 திசையில் 


C என்பது துகளின் பாதையைக் குறிக்கும் சமதள வளை 
வு 
( plane curve ) என்க .. A என்பது C ல் ஒரு நிலையான புள்ளி . 

dr 
வில் AP = S , வில் AP = +85 எனில் , என்பது P ல் ( க்கு 

ds 
வரையப்பட்ட தொடுகோட்டின் திசையிலான அலகுத் திசையி 
என்று நாமறிவோம் . 

dr ds 
dt dsdt 


= 


9 


ds 
என்பதால் , துகளின் வேகம் அதன் திசை மேற்கூறிய தொடு 

dt 
கோட்டின் திசை , என்று தெரிகிறது . 

ஒரு துகளின் திசை வேகத்தை , வேறொரு முறையிலும் 
அறியலாம் . இங்கு சௌகரியத்திற்காக , துகளானது ஒரு நிலையான 
தளத்தில் நகருகிறது என்று கொள்வோம் . இத்தளத்தில் 0 என்பது 
நிலையான புள்ளி , 0A என்பது நிலையான ஒரு கோடு . இதனை ஆதிக் 
கோடு என்போம் . P எனும் புள்ளியின் கோண தூரக் கூறுகள் 
( r , 8 ) , P ன் கூறுகள் ( r + 8r , 8 + 86 ) என்க . துகளின் வேகத்தினை 
OP ன் திசையிலும் அதற்குச் செங்குத்தாயும் கூறுபடுத்தி அறிய 
முற்படுவோம் . 


துகளின் ஆரை வேகம் ( radial velocity ) 

= 0P- ன் திசையில் துகளின் வேகம் 

எல்லை OP cos 80 - OP 
8t > 0 

8t 


1 


. 


அடிப்படைக் கருத்துகள் 


5 


802 


804 


எல்லை 

(r + 87 ) 
81-70 


| 2 +4 


----- 


= 


8t 


8r - 


எல்லை 
8t- > 0 


( 80 ) 2 ( 88 ) 

-8 
| 2 | 2 

8t 


ar 


துகளின் குறுக்கு வேகம் ( Transverse velocity ) 

= 0P க்குச் செங்குத்தான திசையில் துகளின் வேகம் 
எல்லை OP sin80 
8t- > 0 8t 


எல்லை 
8t - 0 


+ ..... 


(80) 
88 - 

| 3 
8t 


} 


எல்லை 
8t > 0 


{ 


r 


88 
8t 


+ 8 


88 
8t 


+ 


} 


do 
dt 


ஆகவே மொத்த வேகம் 


✓ ( 4 ) +r ( 4 ) 


1.2 திசைவேக வளர்ச்சி வீதம் ( Acceleration ) 

திசைவேகமானது நேரத்தைப் பொறுத்து அதிகரிக்கும் 
வீதத்தை அளவிலும் திசையிலும் குறிப்பது திசைவேக வளர்ச்சி 
வீதம் எனப்படும் . 

வெக்டர் குறியீட்டில் , ஒரு துகளின் திசை வேகம் நேரத்தில் 
V என்றால் , அந்நேரத்தில் அதன் திசை வேக வளர்ச்சி வீதம் 
dy 
dt ஆகும் . இதனை . என்று குறிப்போம் . 


கார்ட்டீசியன் அச்சுகளைக் கொள்க . t நேரத்தில் ( x , y , z ) என்ற 
புள்ளியில் இருக்கும் துகளின் திசைவேக வளர்ச்சி வீதம் 
dy d ( dx 

dy dz 

day daz 
+ j + k 

i + j + k 
dt dt ( dt dt 

dt 

dt2 


12 * 


2 = 


dt2 


da 


6 


உயர் நிலை வானவியல் 


dt2 


64 


கோண 


எனவே x , y , z அச்சுத் திசைகளில் திசைவேக வளர்ச்சி 

d2x day daz 
வீதத்தின் கூறுகள் முறையே 

dt2 dta 

ஆகும் . 
என்பது துகளின் பாதை என்க . P எனும் புள்ளியில் துகளின் 

வேகம் , அதற்கு மிக அருகி 
+ 6 

லுள்ள P எனும் புள்ளியில் 
அதன் வேகம் I + 81 என்க . 
இவ்வேகங்களின் திசைகள் 

முறையே P , P ல் க்ேகு வரையப் 
P 

படும் தொடு கோடுகளாகும் . 
8Y என்பது இத்தொடுகோடு 
களுக்கிடையேயுள்ள 
அளவு . P யிலிருந்து 

துகள் 
CC 

P க்குச் செல்ல ஆகும் காலம் 
8t எனில் , P ல் வரையப்பட்ட 

தொடுகோடு , செங்கோடு 
படம் 1.2 

ஆகிய திசைகளில் திசை வேக 
வளர்ச்சி வீதத்தின் கூறுகளைப் பெறுவோம் . 
தொடு கோட்டின் திசையில் வேகவளர்ச்சி வீதம் 

எல்லை ( u + 8v ) cos 8Y - 1 
8t > 0 

BE 

8Y ) 
( v + 8 ) 1 

+ ..... 
எல்லை 

12 
8t - 01 

8t 
v (8Y ) 2 

+ . 
எல்லை 
8t > 0 

8t 
do 


2 


2 


- 


|| 


8- 


| 2 


dt 


செங்கோட்டின் திசையில் வேகவளர்ச்சி வீதம் 

எல்லை ( y + 80 ) sin8Y - 0 
8t0 


8t 


+ ... 


} 


8t 


எல்லை 

( 3+ 8v ) 18Y 
8t - 0 
எல்லை BY + 88Y 
8-0 

8t 
dy 
dt 


U + 


அடிப்படைக் கருத்துகள் 


7 


O 


du 
ds 


தொடு கோட்டு வேக வளர்ச்சி வீதத்தை 
எழுதலாம் . 


என்றும் 


ஏனெனில் 

dv 


|| 


do ds dv 
dt ds d 

ds 
இவ்வாறே , செங்கோட்டு வேக வளர்ச்சி வீதம் 
dy dy ds 

1 
dt 

ds dt 
இங்கு P என்பது வளைவாரை . 


J 


. 


- * 


p 


+ 6ve N 


| 


7n 


8 


P 


O 


படம் 1.3 


. 


- = 


T 


திசை வேக வளர்ச்சி வீதத்தினை , கோண தூரக் கூறுகள் மூலமும் 
காணலாம் . P , P ல் முறையே - , , + 80 , என்பன ஆரை வேகக் 
கூறுகள் , 18 , 18 + 800 என்பன குறுக்கு வேகக் கூறுகள் என்க . 
dr 

do 
di 

என்பதைக் கவனிக்க . 

dt 
ஆரை வேக வளர்ச்சி வீதம் 
எல்லை ( U / + 8Ur ) cos80 - ( a + va) sin 88- ) 

8t 
எல்லை 
8t > O 
( 88 ) 

போ 


8t - > 0 


8t 


எல்லை 8v . + ... - 18 

படி 80 -... 
8t - 20 

8t 


= 


-10 at 


1. 


2 


+88 
8 | 

உயர் நிலை வானவியல் 
due 

de 
di 
d dr 

de d8 

T 
dt dt 

dt dt 
dar 

de 

T 
dt2 

dt 
குறுக்கு வேக வளர்ச்சி வீதம் 
எல்லை ( 0 , + 8 , ) sin88 + ( 18 + 8va ) cos80 - 10 
8t0 

8t 
எல்லை 
8tO 
( 88 ) 

( 80 ) 
+8 , 80 

* 8 

1 
13 

+ 

2 
8t 
எல்லை , 88 + ... + 8vs + 

. 
8t 


. 


8t0 


dos 


= 


dt 


de 
+ 

dt 
dr do d 

+ 
dt dt dt 


== 


+ ( r ) 
+ + ( * * ) 


- 


சுழல் வேகம் , சுழல் வேக வளர்ச்சி வீதம் 

ஒரு துகள் தளத்தில் C எனும் வளைவில் நகருவதாகக் கொள்க . 
அதன் கோணதூரக் கூறுகள் ( r , 8 ) எனில் , நிலைப்புள்ளி 0 ஐப் 

de 
பொறுத்து அதன் சுழல் வேகம் ( angular velocity ) 

dt 

சுழல் வேக 
d28 
வளர்ச்சி வீதம் 

dt2 
இயக்கவியலில் அடிக்கடி காலத்தைக் குறிக்கும் t எனும் மாறி 
யைப் பொறுத்து வகைக் கெழுக்கள் எடுக்க வேண்டியிருக்கும் . இதற் 
காக நியூட்டன் புகுத்திய சுருக்க முறையைக் கடைப்பிடிப்போம் . 
dx 

dex 
இதன்படி 

ஐ * என்றும் , 
dt 

ஐ x என்றும் குறிப்போம் 
dt2 


. 


அடிப்படைக் கருத்துகள் 


9 


. 


apg 
agp 


1.3 விசை 

P , Q என்பன இரு துகள்கள் என்க . Q வினால் P க்கு ஏற்படும் 
திசை வேக வளர்ச்சி வீதத்தை apy என்றும் , P யினால் . க்கு 
ஏற்படும் திசை வேக வளர்ச்சி வீதத்தை agp என்றும் குறித்தால் , 
பரிசோதனைகள் மூலம் - ஆனது நிலையான விகிதம் என்பதை 
அறியலாம் . இந்த நிலையான எண்ணை " p என்று குறிக்க . P , Q 
ஆகியவற்றின் இடைத்தூரம் மாறுவதாலோ , அல்லது ஒளியின் 
வேகத்தைவிட மிகச் சிறியதாக இருக்கும் போது ஒன்றைப் பொறுத்து 
மற்றொன்றின் வேகம் மாறுவதாலோ எக்காலத்தும் எவ்விடத்தும் 
+ gp ஒரு மாறிலியாக அமைகிறது . மேலும் , P , Q , R என்பன 
மூன்று துகள்கள் எனில் , 

நாம் என்பதையும் அறியலாம் . 


HOP 


leg 


= 


agr 
are 


என்பதால் இதனின்று நாமறிவதாவது : 


- argp = ara 


இது , Q , R இடையே நிலவும் வேக வளர்ச்சி வீதங்களை ஒப்பிடு 
கிறது . ஆயினும் , இதனில் 19p , 119 என்ற எண்கள் மூலம் P ன் 
இருக்கை உணர்த்தப்படுவதைக் கவனிக்க . 1 ஐ நாம் ‘ P ஐப் 
பொறுத்து ( ன் திணிவு எனலாம் . P யினைத் திட்ட (standard ) 
மாகக்கொண்டு, 10 ஐச் சுருக்கமாக ( -ன் திணிவு என்றே கூறலாம் . 


m என்பது ஒரு துகளின் திணிவு , a அதன் திசைவேக வளர்ச்சி 
வீதம் எனில் , ma ஐ அத்துகளின் மீதான விசை ( Force ) என்கிறோம் . 
ஒரே துகளின் மீது பல விசைகள் தாக்குமாயின் , அவை ஒவ்வொன் 
றும் மற்றவைகளைப் பொறுத்து மாறாமல் ( independently ) தாக்கு 
கின்றன . துகளின் இருப்பிடம் , அதன் . வேகம் , நேரம் ஆகிய 
வற்றைச் சார்ந்து விசையானது அமைகிறது . 


1.4 உந்தமும் இயக்கச் சக்தியும் 

ஒரு துகளின் திணிவு m , அதன் திசைவேகம் V எனில் , m v ஐ 
அத்துகளின் நேர்கோட்டு உந்தம் ( linear momentum ) என்போம் . 
இதனை P என்று குறிப்பிடுவோம் . 

துகளானது P எனும் புள்ளியில் இருக்கும்போது அதன் உந்தம் 


p என்க . 0P = r எனில் , rXp ஐ உந்தத்திருப்பம் ( moment of 
momentum ) என்போம் . உந்தத்திருப்பத்தினைச் சுழல் உந்தம் 
( angular momentum ) என்றும் குறிப்பிடுவது வழக்கம் . ஒரு துகளின் 
உந்தத் திருப்பமானது , அதன் திசைவேகம் , 0 விலிருந்து அதன் 


10 


உயர்நிலை வானவியல் 


நிலைத்திசையி ஆகிய இரண்டையும் பொறுத்தது . ஆகவே rXp 
ஆனது , துகளின் 0 ஐச் சுற்றிய சுழல் உந்தம் என்று குறிப் 
பிடப்படும் . 


PP 


O 


N 


படம் 1.4 


சுழல் உந்தம் = rXp 

= rxmv 


dr 


= 
= rXm 


dt 


| 


dr 
= mrX 

dt 
என்பதைக் கவனிக்க . 


சுழல் உந்த அளவு = | rxp | = 0P . mv . sinq = mv . ON 


r 


dr da 
மேலும் , P- ன் வேகக் கூறுகள் 

எனக் கொள்ள முடியு 

at dt 
மாதலால் சுழல் உந்த அளவு 

dr 

de 
X0 + mr 
dt 

dt 
da 
dt 


m 


T 


. 


= mr2 


அடிப்படைக் கருத்துகள் 


11 


81 நேரத்தில் OP ஆனது OPP எனும் கோணப்பகுதியை 
( sector ) ஆக்குகிறது அல்லவா ? இதன் பரப்பளவு 

= zr ( r + 8r ) sin 80 


de 


எனவே பரப்பளவு வளர்ச்சி வீதம் = 1 3 

dt 


எனவே 0 ஐப் பொறுத்து சுழல் உந்த அளவு 

= 2 x ( திணிவு ) ( பரப்பளவு வேகம் ) , 


ஒரு துகளின் இயக்கச் சக்தி என்பது 1mw ஆகும் . இங்கு m 
என்பது துகளின் திணிவு, 1 அதன் வேகம் . 


1.5 

பல துகள்கள் 
m1 , me , ...., mp என்ற திணிவுகளையுடைய n துகள்கள் நகர்ந்து 
கொண்டிருக்கட்டும் . 0 எனும் நிலையான புள்ளியைப் பொறுத்து 
அவற்றின் நிலைத்திசையிகள் முறையே 1 , rg , ... , In என்க . 
அவற்றின் மொத்தத் திணிவு m எனில் , 


m = m1 + mg + ... + ma = z_m/ 

t = 1 


C என்பது இவற்றின் திணிவு மையம் ( Centre of mass ) , 
C ன் நிலைத்திசையி எனில் , 


miri 


Ym ri_ 


Sm / 


m 


( mi ) 


ht 





C 


r 


படம் 1.5 


D 


ஐப் பொறுத்து இத்துகள்களின் நிலைத்திசையிகள் 1, 2 ... 
எனில் , 2 mir = 0 என்பதைக் காண்க . மேலும் = r + r . இதனை 
வகைப்படுத்த , 


12 


உயர் நிலை வானவியல் 


drr ! dr 

dari dar 

der 
+ 

+ 
dt dt dt d t2 

dt2 dt2 
dri dr 

dr i 
எனவே Em = Lm + 2 m ; 

dt dt 

dt 
dr 

dr : 
am + Em 
dt 

dt 
der 

dar ; 
மேலும் E my 

= 2 mj + 2 m ! 
d t2 dt2 

dt2 

dar 
= m 

+ Emi 
dt2 

d t2 


Jer 


அடுத்தபடியாக , 0 ஐப் பொறுத்து துகள்களின் மொத்த சுழல் 
உந்தம் 


- 


// 


rixmi 


dry 
dt 


- 


dr dr i 
2 ( r + r ; ) m 

+ 

dt dt 
dr 

dr 

dr : 
+ LT Xml 

+ Er X mg + Er / xmi 
dt 

dt 

dt 
dr d 

dr 
= ( z mg ) rx + r X ( Emi r ; ) + ( Lmr ) X 

dt dt 

dt 
dr i 
+ Er X m ; 

dt 
dr 

dr ; 
= m rx + 0 + 0 + 2r / Xm ! 

dr ; 
இங்கு 2r : X mt என்பது துகள்களுக்கு C ஐப் பொறுத்த 

dt 
மொத்தச் சுழல் உந்தம் ஆகும் . துகள்களின் மொத்தத் திணிவுக்குச் 
சமமான ஒரு துகளை அவற்றின் திணிவு மையத்தில் வைத்துள்ள 
தாகக் கருதினால் , 0 ஐப் பொறுத்து இதன் சுழல் உந்தம் mr x 

dt | 
எனவே கொடுத்துள்ள துகள்களுக்கு , நிலையான 0 எனும் புள்ளி 
யினைப் பொறுத்து மொத்தச் சுழல் உந்தத்தைப் பெற , அவற்றின் 
திணிவு மையத்தைப் பொறுத்த மொத்தச் சுழல் உந்தத்துடன் , 
அவற்றின் மொத்தத் திணிவுக்குச் சமமான திணிவுள்ள துகள் 
ஒன்றினை அவற்றின் திணிவு மையத்தில் வைத்துள்ளதாகக் கருதக் 
கிடைக்கும் சுழல் உந்தத்துடன் கூட்ட வேண்டும் . 


dr 


அடிப்படைக் கருத்துகள் 


13 


மொத்த 


77 துகள்களின் 

இயக்கச் சக்தியினை 

சக்தியினை இப்போது 
கணிப்போம் . இது T என்று குறிப்பிடப்படும் . 


2 ml 


i = 1 


= lm! 


2 


T = * * 

(* ) 
2 m ( + ) 
= + zm ( Ar) + 2 mi • * + + zw ; (* ) 
= = m (4 ) + + > mij ( H ) 
ஏனெனில் Sm /4 + ( Emi ) = 0) 


கொடுத்துள்ள துகள்களின் மொத்தத் திணிவுக்குச் சமமான திணி 
வுள்ள ஒரு துகளை , அவற்றின் திணிவு மையத்தில் வைத்துள்ள 

dr 2 
தாகக் கருதினால் , அதன் இயக்கச் சக்தி m 

திணிவு மையத் 


2 


(* ) 


தைச் சார்ந்த இயக்கத்தினால் கிடைக்கும் இயக்கச் சக்தி Ym 
எனவே துகள்களின் மொத்த இயக்கச் சக்தி 


= அவற்றின் திணிவுமையத்திலுள்ள மொத்தத்திணிவின் 
இயக்கச்சக்தி + திணிவு மையத்தைப் பொறுத்து கிடைக்கும் இயக்கச் 
சக்தி . 


1.6 சுழல் வேகமும் திசை வேகமும் 

P எனும் புள்ளியிலுள்ள துகள் , t நேரத்தில் OA எனும் 
அச்சினைச் சுற்றிச் சுழலுவதாகக் கொள்வோம் . அதன் சுழல் 
வேகத்தை W எனும் திசையியினால் குறிப்பிடலாம் . W- ன் அளவை 
என்றும் , திசையை 0A- ன் திசையாகவும் கொள்க . 

அதாவது , A ல் 
இருந்து பார்க்கும் போது OA ஐச் சுற்றிய சுழற்சி இடஞ்சுழியாக 
( anticlockwise ) இருக்க வேண்டும் . OA = r , P. ன் திசை வேகம் V 
என்க . PN என்பது 0A- க்குச் செங்குத்தாக வரையப்பட்ட கோடு . 


L NOP = 0 என்க . P ஆனது ஐ மையமாகவும் MP ஐ ஆர 
மாகவும் கொண்ட வட்டத்தில் ய அளவு சுழல் வேகத்துடன் நகர் 


14 


உயர் நிலை வானவியல் 


கிறது . ஆகவே இதனுடைய வேகம் NP . W. இவ் வேகத்தின் 
திசை , இவ்வட்டத்திற்கு P. ல் வரையப்பட்ட தொடுகோடு . 


ய 


A 


N 


P 


படம் 1.6 


NP . w = OP sin e . w = 

OP sin 8. w = | wxr | 
என்பதாலும் , Y- ன் திசை wXr ன் திசையுடன் பொருந்துவதாலும் 
y = Xr என்றறிகிறோம் . 


1.7 நிலைமச் சுழல் திறன் 

கட்டிறுக்கப் பொருள் ( rigid bodies ) களின் இயக்கத்தை 
ஆராய்கையில் நிலைமச் சுழல்திறன் ( moment of inertia ) , நிலைமப் 
பெருக்கம் ( product of inertia ) என்னும் அளவைகள் தேவைப் 
படுகின்றன . 


ஒரு கட்டிறுக்கப் பொருள் OA எனும் நிலையான அச்சைச் 
சுற்றி ய எனும் சுழல் வேகம் கொண்டுள்ளது என்க . இப்பொருளை 
மிகச் சிறிய பாகங்களாகப் பகுத்து நோக்குகையில் , ஒவ்வொரு 
பாகத்தையும் ஒரு துகளாகக் கருதலாம் . அதாவது , பல துகள்கள் 
ஒன்றுக்கொன்று மிக நெருங்கியமைந்து ஒரு கட்டிறுக்கப் பொருளை 
ஆக்குவதாகக் கொள்ளலாம் . m ; என்ற திணிவுள்ள இத்தகைய 


துகள் ஒன்று P யில் இருப்பதாகக் கொள்க . OP : = r ! எனில் , அதன் 
திசை வேகம் V/ = wXry . எனவே அதன் சுழல் உந்தம் mr / Xvr = 
my r / X ( wXri ) . எனவே கட்டிறுக்கப் பொருளின் மொத்தச் சுழல் 
உந்தம் ! 


= z my r / X ( wXry ) 
= z m ! ( r r /w_r • Wry ) 

( Imra) w - Emir . WE 


அடிப்படைக் கருத்துகள் 


15 


இப்போது 0 x , 0 ) , 02 என்ற நிலையான அச்சுகளைக் கொள்க . 

T = xt i + yi j + zi k 

W = wli + wa j + ws k 
\ L = L ] i + Laj + Lak 


எனில் , 
Li = z m ; ( xp3 + y + ze ) 01 - 2 m ! ( x | w1 + ) / we + zi wg ) x ; 

Em ( yi + 27 " ) w1 - z mg xt yt wg - 2 m ! xt z ; ws . 
இவ்வாறே Lg = z m ! ( z : 2 + x ; 3 ) wa - rmy zt ws- £ m ; xj yr w ] 

L3 = 2m / ( x2 + yre ) ws - 2 m z | x | wg - 2 m ¢ } | zi wg 
இப்போது A = z m ! [ yr + z; ), B = z m ; ( zi + x / ) , 

C = zm/ (x + y /2 ) , D = z my 2 , E = zma , F = z mg my 
எனில் , L = Aw1 - Fws - Ews 

L = - Fw + Bws - DA3 
L3 = - Ew -- Dwa + Cwz 


A , B , C என்பன நிலைமச் சுழல் திறன்கள் எனப்படும் . A என்பது , 
பொருளுக்கு அச்சைப் பொறுத்த நிலைமச் சுழல் திறன் . யிலிருந்து 
x அச்சுக்குள்ள தூரம் d ; எனில் , dre = yr + z : 3 என்பதால் , A = Emidra 
என்பதை அறிக . பொதுவில் , ஒரு கட்டிறுக்குப் பொருளுக்கு ! 
எனும் நிலையான கோட்டைப் பொறுத்த நிலைமச் சுழல்திறன் 
zm! d / 2 . இங்கு d என்பது அப்பொருளின் எந்த ஒரு துகளுக்கும் , 
1 க்கு மிடையேயுள்ள தூரம் .; m ; என்பது அத்துகளின் திணிவு . 
துகள்களின் இயக்கத்தில் திணிவு எவ்வாறு பயன்படுகிறதோ 
அவ்வாறே கட்டிறுக்கப் பொருள்களின் இயக்கத்தில் நிலைமச் சுழல் 
திறன் பயன்படுகிறது . 


D , E , F என்பன நிலைமப் பெருக்கங்கள் எனப்படும் . D ஆனது , 
அச்சு - z அச்சு ஆகியவற்றைப் பொறுத்த நிலைமப் பெருக்கம் . 


கொடுத்துள்ள பொருளுக்கு , கொடுத்துள்ள 

அச்சுகளைப் 
பொறுத்துத்தான் நிலைமச் சுழல் திறன்களையும் , நிலைமப் பெருக்கங் 
களையும் காணமுடியும் . அச்சுகளை மாற்றினால் இவற்றின் மதிப்பு 
களும் மாறுபடலாம் . அச்சுக்களின் சில நிலைகளில் , நிலைமப் பெருக் 
கங்களில் சில பூச்சியமாகலாம் . எடுத்துக்காட்டாக , x0 ) 
தளத்தைப் பொறுத்து பொருள் சமச்சீர் பெற்றிருப்பின் , E = 0 , F = 0 . 
Ox , 0y , 03 என்ற அச்சுகளைப் பொறுத்து நிலைமப் பெருக்கங்கள் 

0 
அனைத்தும் பூச்சியமானால் , இந்த அச்சுகள் 0.ல் முக்கிய நிலைம 


16 


உயர்நிலை வானவியல் 


அச்சுகள் ( Principal axes of inertia at 0 ) எனப்படும் , இந்நிலையில் 
A , B , C என்பன முக்கிய . நிலைமச் சுழல் திறன்கள் ( Principal 
moments of inertia ) எனப்படும் . கொடுத்துள்ள பொருளுக்கு 
ஒவ்வொரு புள்ளி வழியாகவும் மூன்று முக்கிய நிலைம் அச்சுகள் 
உள்ளன .. 


ஒரு பொருளானது x- அச்சைப் பொறுத்து ஒரு சுழற் பரப்பாக 
( solid of revolution ) அமைந்திருக்குமாயின் , அதற்கு B யும் C யும் 
சமமாக இருக்கும் . எடுத்துக் காட்டாக , சிற்றச்சுக் கோள உரு 
( oblate spheroid ) ஒன்றனுக்கு , சிற்றச்சு 2 - அச்சாகில் , A = B . 
கோளத்திற்கு A = B = C . 


பொருள்களின் இயக்கத்தில் நிலைமச் சுழல் திறன்கள் , நிலைமப் 
பெருக்கங்கள் ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்துவதுபோல் 
அமைந்துள்ளது இயக்கச்சக்திக்கான கோவை . நிலையான அச்சைச் 
சுற்றிச் சுழன்று கொண்டிருக்கும் ஒரு பொருளின் இயக்கச் சக்தி T 


= $ 2m ( wXry ) 

Azm { ( w2 31 - W3 ) 2 + ( ws | - W1 3%) + ( w1 ) - W2 x ) 2} 
= } { m ! ( +22 ) w + Em; (32 + % 2) Mp3 

+ Emi (x + y 2 ) W3 - 22my 02 03 

- 22m 2 w ய - 2 Em xy wi wa } 
= } { Awra + Bog + Cws3-2 Dwg wg - 2 E wgw1-2 Fwy wg } 


ஆதிப்புள்ளிவழியே செல்லும் ஒரு 

கோட்டின் திசைக் 
கொசைன்கள் , m , n என்க . (3,31 , 21 ) எனும் புள்ளியில் வைக்கப் 
பட்டுள்ள m ) என்ற திணிவிற்கு இக் கோட்டைச் சுற்றிய நிலைமச் 
சுழல் திறன் = zma = m ( 0p3 - PN2) 


= Bm { x2 + + - ( lx + m 

+ na ) " } 
= xm / { ( x + + 2 ) ( 12 + m ? + na ) - ( Ix + m + nx ) ? } 
= Em { 12 ( 123 + 22 ) + m3 ( 22 + 2 ) +2 ( x + y ) 

- 2mny 2 - 2nlax - 21mx ] } 
= A12 + Bm3 + Cn2-2 Dm n - 2 Enl- 2 Flm 


1.8 விசைத் தேக்கம் , வேலை 

ஒவ்வொரு புள்ளியிலும் அலகுத் துகள்மீது தாக்கும் விசை 
யொன்றினை , விசைத் தேக்கச்சார்பு ( Potential function ) மூலம் 
எளிதில் வருணிக்கலாம் . V ( x , y , z) என்பது விசைத் தேக்கச்சார்பு 


அடிப்படைக் கருத்துகள் 


17 


எனில் , ( x , y , z ) என்ற புள்ளியில் விசையின் x , y , z கூறுகள் முறையே 
aV ay 

OV 

ஆகும் . இவ்விசைவெளி ( field of 
3x yை 

22 
force ) யில் ஒரு அலகுத்துக்கள் ( 8 ), 3 ) லிருந்து , அருகிலுள்ள ( x + 83 , 
y + y , +83 ) க்கு எடுத்துச் செல்லப்பட்டால் , விசைவெளி 

21 

av OV 
செய்யும் வேலை 

dx 

dy da ஆகும் . இதனை 
3 * 

ay 
-dV என்று அறிவோம் . 


22 


. 


1.9 தாக்கு விசை 

மிகப் பெரிய அளவு கொண்ட விசை யொன்று மிக மிகச்சிறிய 
காலம் தாக்கினால் அவ்விசையைத் தாக்கு விசை (impulsive force ) 
என்போம் . தாக்கு விசையின் 

அளவையும் , அது தாக்கும் 
காலத்தின் அளவையும் பெருக்கினால் தாக்களவை (impulse ) 
கிடைக்கும் . 

தாக்கு விசை தாக்கும் காலம் மிகச் சிறியதாகையால் , அதன் 
விளைவாகப் பொருள்கள் நகர்வதில்லை - நகர்வதற்குப் போதிய 
அவகாசம் இல்லை . ஆயினும் தாக்கு விசையின் 

தாக்கு விசையின் விளைவாகப் 
பொருள்களின் உந்தத்தில் நன்கறியக்கூடிய 

நன்கறியக்கூடிய ( finite ) மாற்றம் 
ஏற்படுகிறது . ஆகவே ஒரு தாக்களவையை , அது விளைவிக்கும் 
உந்த மாற்றத்தைக் கொண்டே அளக்கிறோம் . இவ்வாறே , ஒரு 
தாக்களவையின் திருப்புத்திறன் , உந்தத் திருப்புத்திறனில் அது 
விளைவிக்கும் மாறுதலுக்குச் சமமாகக் கொள்ளப்படுகிறது . 
1.10 பொதுப்படுத்தப்பட்ட கூறுகள் 
துகள்கள் 

ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டிருக்கும் 
போதும் , பல கட்டிறுக்கப் பொருள்கள் ஒன்றின் மீதொன்றாக நகரும் 

Y 회 


பல 


B 


CC 


R 


S 


H 


| 


Q 


P 


18 ( 3 ) 


X X 


படம் 1.7 


போதும் , இம்மாதிரி பல நிலைகளில் அவற்றின் இருப்பிடத்தைக் 
குறிக்கப் பல அளவுகள் தேவைப்படும் . எடுத்துக்காட்டாக , சதுர 

உ -2 


-- 


18 


உயர் நிலை வானவியல் 


வடிவமான தட்டொன்று மேசை மீது வைக்கப்பட்டிருக்கிறது என்க . 
அதன் இடத்தை அறுதியாகக் கூறுவதற்கு , அதன் ஒரு முனையின் 
கார்ட்டீசியன் கூறுகளையும் , மேலும் அதன் ஒரு குறிப்பிட்ட பக்கம் , 
மேசையின் ஒரு குறிப்பிட்ட பக்கத்துடன் சாய்ந்துள்ள கோணத்தை 
யும் கொடுத்திருந்தால் போதும் . படத்தில் PQRS என்பது ஒரு சதுரம் . 
மேசைவிளிம்புகளான 0A , OC ஐ அச்சுகளாகக் கொண்டால் , P. ன் 
கூறுகள் 1x1, )1 ) என்க . x1 , 11 என்பன P- ன் இடத்தைக் குறிப்பிடப் 
போதுமானவை . PQ க்கும் OA க்குமிடையேயுள்ள கோணம் 8 
எனில் , 6 - ன் உதவியினால் PQRS ன் போக்கு ( orientation ) அறியப் 
படுகிறது . 11 , 11 , 8 என்ற மூன்று அளவுகளும் இச்சதுரத்தின் கூறு 
கள் எனப்படும் . இவற்றில் இரண்டின் அளவுகளை நிலையானவை 
யாக வைத்துக் கொண்டு , மூன்றாவதை மட்டும் மாறுபாடு அடையச் 
செய்ய முடியும் - அதாவது சதுரத்திற்கு ஒரு அசைவு ஏற்படுத்த 
முடியும் . மேலும் இவை சதுரத்தின் இடத்தை அறுதியாக வரை 
யறுக்கின்றன . 

ஒரு கட்டிறுக்கப் பொருளின் இருப்பிடத்தை வெளி ( Space ) யில் 
குறிக்க , ஆறு கூறுகள் தேவைப்படும் . எடுத்துக்காட்டாக , 
இவற்றை , அப்பொருளின் புவி ஈர்ப்பு மையத்தின் காட்டீசியன் 
கூறுகள் x , y , z ; அதன் ஒரு நிலையான கோட்டிற்கு அவ்வச்சுகளைப் 
பொறுத்து திசைக் கொசைன்கள் 1 , m , 1 என்று கொள்ளலாம் . 
ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களின் இருப்பிடத்தை அறிய ஆறுக்கு 
மேற்பட்ட கூறுகள் தேவைப்படலாம் . 


ஒரு பொருளுக்கே , கூறுகளைப் பல விதங்களில் எடுத்துக்கொள்ள 
லாம் . முதல் எடுத்துக்காட்டில் , P , Q என்ற சதுர முனைகளின் 
கார்ட்டீசியன் கூறுகள் ( x1,31 ) , (x2 , 12 ) என்க . இந் நான்கு எண்களும் 
ஒன்றுக் கொன்று சாராதவையல்ல . சிறப்பாக , சதுரத்தின் பக்கம் 
C எனில் , 

( x1- x2) 2 + ( 11-12 ) 2 


= 2 . 


இதன் மூலம் * 1 , xg , 11 தரப்பட்டிருந்தால் , 12 ஐக் கணக்கிட்டு 
விடலாம் . எனவே * 1 , xg , 11 என்பனவற்றை சதுரத்தின் கூறு 
களாகக் கொள்ளலாம் . இவையும் ஒன்றுக் கொன்று சாராதவாறு 
மாறக் கூடியவை ; இவற்றைக் கொண்டு சதுரத்தின் இருப்பிடத்தை 
அறுதியாகக் கூறிவிட முடியும் . 


- 


பொதுவில் , கூறுகள் 

( i ) கொடுத்துள்ள பொருள்களின் இருப்பிடத்தைத் திட்ட 
வட்டமாகக் குறிப்பிட உதவ வேண்டும் . 


அடிப்படைக் கருத்துகள் 


19 


( ii ) ஒன்றுக் கொன்று சாராது மாறுபட இயல வேண்டும் . 
அவ்விதம் மாறும் போது , பொருள்களினிடையேயுள்ள கட்டுப் 
பாடுகள் ( constraints ) மீறப்படக் கூடாது . 

இத்தகைய கூறுகள் , பொதுப்படுத்தப்பட்ட கூறுகள் 
( generalised co - ordinates ) எனப்படும் . ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு 
( அல்லது பொருள்களின் தொகுப்புக்கு ) தேவையான கூறுகளின் 
எண்ணிக்கை , அதன் தன் விழைத்தரத்தின் ( degree of freedom ) 
படி எனப்படும் . 

கட்டிறுக்கப் பொருள் , பல துகள்களின் தொகுப்பு என்று கருதி , 
அதன் ஒவ்வொரு புள்ளியின் இருப்பிடத்தையும் பொதுப்படுத்திய 
கூறுகளின் சார்புகளாக எழுத முடியும் . எடுத்துக்காட்டாக , 
சதுரம் PQRSA PS , P பக்கங்களிலிருந்து முறையே , 7 தூரத்தி 
லிருக்கும் H என்ற புள்ளியின் கார்ட்டீசியன் கூறுகள் x , ) எனில் , 

= 1 + cos 0 - 7 sins . 

y = 1 + sin 8 + 7 cos8 . 
கொடுத்துள்ள பொருள் தொகுப்பின் பொதுப்படுத்தப்பட்ட 
கூறுகளை ( 1 , 42 ,... என்று குறிப்பிடுவது வழக்கம் . இப்பொருள் 
களிலொன்றின் ஒரு புள்ளியின் கார்ட்டீசியன் கூறுகள் ( x , y , z ) 
எனில் , x , y , z ஒவ்வொன்றும் q1 , 43 , ஏ a அனைத்திலும் சார்பு : 

x = x ( g1 , ... , ga ) 
y = ) ( q1 , ... ,In ) 

z = z ( q1 , ... , gn ) . 
பொருள் தொகுப்பு , ( q1 , 42 , ... ,gs ) என்ற 

மதிப்புகள் 
வரையறுக்கும் இடத்திலிருந்து , ( q1 + 8q1 , ... gn + 8ga ) என்பன வரை 
யறுக்கும் இடத்திற்கு நகர்ந்தால் , ( x , y , 3 ) லிருந்த துகள் ( x + 8x , +8 ) , 
z + 82 ) என்ற புள்ளிக்குச் செல்கிறது என்க . அப்போது 

2 . 

2 * 
8q1 + 8g3 + ... + 

8q 
3q1 


கூறு 


8x = 


2 * 


ags 


3gn 


70 
= 2 


a * 
3r 


8g 


T = 1 


இவ்வாறே & y = 


32 
sqt 


70 
Σ 
r = 1 


01 8 , 82 = 2 


8 


. 


24 


r = 10 


1.11 பொதுப்படுத்தப்பட்ட விசைகள் 

மேற்கூறிய பொருள் தொகுப்புகளின் மீது ஒரு விசைக்களம் 
( field of force ) தாக்குகிறது என்க . ( xy , yi , zj ) என்ற புள்ளியில் 


1 


20 


உயர் நிலை வானவியல் 


தாக்கும் விசை ( X , 1 , 2 ) எனில் , அங்கு கூறிய சிறு அசைவினால் 
இவ்விசை செய்யும் வேலையின் அளவு 

X , 8xy + 1 / 8y +2.83 ) 


= x,(x 8% 8%,) + 1,( x 07 64 ) + z ( = 82484 ) 

6 . 


az} .sgr - 


2 
Σ 

X 
1 = 11 


Oxy 
24 


+ Y ) 


ay 

+ 7 
Agr 


9g 


இவ்விதம் பொருள் தொகுப்பின் பல்வேறு புள்ளிகளிலும் தாக்கும் 
விசைகள் செய்யும் வேலைகளைக் கணக்கிட்டுக் கூட்ட , மொத்த 
வேலை 

Q18q1 + Q38q2 + ...... + Q8gs 
என்ற வடிவில் அமையும் . இங்கு 


3 ] 


22J 


( 


X ) 


தே 


Σ 

9y 
er 

+ Y ) +7 

3gp ar ar 
Q1 , 02 ,......... - என்பன பொதுப்படுத்தப்பட்ட விசைகள் 
( generalised forces ) எனப்படும் . 


(iii ) கோள முக்கோண அளவியல் 


ஒரு கோளத்தின் மீதுள்ள இரு புள்ளிகளுக் கிடையேயுள்ள 
“ தூரம் , ” அப்புள்ளிகளின் வழியே செல்லும் பெரு வட்டத்தில் 
அவைகளை முனைப்புள்ளிகளாகக் கொண்ட சிறு வில்லின் நீளமாகும் . 

பெரு வட்டங்கள் இரண்டின் தளங்கள் , கோளவிட்ட 
மொன்றில் வெட்டிக் கொள்ளும் . பெருவட்டத்திற்குச் செங்குத்தான 
விட்டம் கோளத்தினை வெட்டும் புள்ளிகள் துருவங்கள் ( poles ) 
எனப்படும் . இரு பெரு வட்டங்களுக் கிடையேயுள்ள கோண அளவு , 
அவற்றின் துருவங்களுக்கிடையேயுள்ள தூரத்திற்குச் சமமாகும் . 

மூன்று பெருவட்டங்கள் ஒரே விட்டத்தின் வழியாகச் செல்லா 
திருந்தால் கோள முக்கோணத்தை ஆக்குகின்றன . இதன் பக்கங் 
களும் கோணங்களும் 

அளவுகளிலேயே அளக்கப்படு 
கின்றன . பொதுவாக இந்த அளவுகள் 180 ° க்குக் குறைவானவை 
யாகவே எடுத்துக் கொள்ளப்படுகின்றன ( இத்தகைய முக்கோ 
ணங்கள் ஆய்லர் முக்கோணங்கள் எனப்படும் ) . கோள முக்கோ 
ணத்தின் கோணங்களின் கூடுதல் 180 ° க்கு மேற்பட்டிருக்கும் 
என்பதைக் கவனிக்க . 


கோண 


அடிப்படைக் கருத்துகள் 


21 


பல 


ஒரு தளத்திரிகோணமிதியில் முக்கோணங்களின் பக்கங்களை 
யும் கோணங்களையும் ஈடுபடுத்திப் பல சூத்திரங்கள் உள்ளது 
போலவே , கோளத் திரிகோணமிதியிலும் சூத்திரங்கள் 
உள்ளன . அவற்றில் சில அடியில் தரப்பட்டுள்ளன . 
( a ) சைன் விதி 

ஒவ்வொரு பக்கத்தின் சைனும் , அதன் எதிர் கோணத்தின் 
சைனுக்கு நேர் விகிதத்திலமையும் . அதாவது 


B 


Ou 


A 


C 


படம் 1.8 


* 
- 


sin a 


sinc 


sin b 
sin B 


sin A 


sin Ć 


(O 


( b ) கொசைன் விதி (பக்கத்திற்கு ) 
ஒரு பக்கத்தில் கொசைனானது , 

மற்ற இரு பக்கங்களின் 
கொசைன்களின் பெருக்கற்பலனுடன் , அவற்றின் சைன்களையும் 
எதிர் கோணத்தின் கொசைனையும் பெருக்கி வந்த தொகையைக் 
கூட்டிப் பெறத்தக்கது . அதாவது படத்தில் 

cos a = cos b cos ( + sin b sin c cos A. 
எழுத்துக்களை வட்டச்சீராக மாற்றி இதுபோன்று இன்னும் இரு 
சூத்திரங்களை எழுதலாம் . 
( c ) கொசைன் விதி ( கோணத்திற்கு ) 

ஒரு கோணத்தின் கொசைனானது , மற்ற இரு கோணங்களின் 
சைன்களையும் , எதிர்ப்பக்கத்தின் கொசைனையும் பெருக்கி வந்த 
தொகையினின்று , மற்ற இரு கோணங்களின் கொசைன்களின் 
பெருக்கற் பலனைக் கழித்துப் பெறத்தக்கது . அதாவது 

cos C = sin A sin B cos c COS A cos B .. 
இது போன்று இன்னும் இரு சூத்திரங்களை , இதில் எழுத்துகளை 
வட்டச்சீராக மாற்றிப் பெறலாம் . 


22 


உயர்நிலை வானவியல் 


b 


( d ) கோடான் ஜண்ட் விதி ( நான்கு பாக விதி ) 
A 

நான்கு அடுத்துள்ள பாகங் 
கள் ( இரு கோணங்கள் , இரு 
பக்கங்கள் ) தரப்பட்டிருந்தால் , 
எதிர்கோணத்தின் கோடான் 
ஜண்டை நடுக் கோணத்தின் 
சைனால் பெருக்கி வரும் தொகை 
யானது , 

எதிர்ப் பக்கத்தின் 
கோடான்ஜண்டை நடுப்பக்கத் 
தின் சைனால் பெருக்கிவரும் 
தொகையிலிருந்து , இரு நடுப் 
பாகங்களின் கொசைன்களின் 
பெருக்கற்பலனைக் 

கழித்து 
B 

வருவதாகும் . எடுத்துக் 
காட்டாக , 


* 


படம் 1.9 


cot B sin C = cot b sin a cos C cos a , 

cot A sin C = cot a sin b cos b cos C. 
A , B , C ; a , b , c ஆகியவற்றை வட்டச்சீராக மாற்றி இவற்றி 
லிருந்து இன்னும் இரு சோடி உண்மைகளைப் பெறலாம் . 


P 


( iv ) கன கோணம் 
பி என்பது ஒரு திறந்த வளைபரப்பு , P என்பது அதன் மீதமை 
யாத ஒரு புள்ளி என்க . P ஐ மைய 
மாகக் 

கொண்டதும் , ஒரு அலகு 
ஆரமுள்ளதுமான ஒரு 

கோளம் 
வரைக . S- ன் விளிம்பை P யுடன் 
சேர்க்கும் கூம்பு இக் கோளத்தை 
ஒரு மூடிய வளைவில் வெட்டும் . இவ் 
வளைவினால் அடைக்கப்பட்டு , கூம் 
புக்குள் இருக்கும் கோளப் பரப்பினை , 
S ஆனது P- ல் 

தாங்கும் 
கோணம் என்போம் . P யிலிருந்து 

S 
பார்க்கும்போது S குவிந்திருந்தால் 
இக்கோணம் மிகை ( positive ) யென் 
றும் , கவிந்திருந்தால் குறையென்றும் 
( negative ) கருதப்படும் . ds எனும் 
சிறுபரப்பு P- ல் தாங்கும் கனகோள 

படம் 1.10 

ds cosa 
அளவு dw எனில் , dw = 

என்பதை எளிதில் நிறுவலாம் . 
12 


கன 


அடிப்படைக் கருத்துகள் 


23 


. 


படத்தில் du , d ய என்பன முறையே 1 , 7 அலகு ஹ்ரமுள்ள இரு 

dw du . 
கோளங்களில் கூம்பு வெட்டும் பரப்பளவுகள் எனில் , 

1 


12 


D 


dw 


islam 


ds P 


* 


படம் 1.11 


| 


ஆனால் du = ds cos 0 . எனவே dw 


ds cosO 

12 


S என்பது ஒரு எளிய மூடிய வளைபரப்பு , P அதனுட்புறம் உள்ள 
ஏதேனுமொரு புள்ளி என்றால் பி ஆனது P. ல் தாங்கும் மொத்த கன 
கோணம் 4ா என்பது அடுத்துள்ள படங்களிலிருந்து விளங்கும் . 


S 


P 


S 


P 


S 


-- 


படம் 1.12 


இங்கு என்பது , யை மையப்புள்ளியாகவும் ஒரு அலகு ஆரமும் 
கொண்ட கோளம் . 


. 


24 


உயர் நிலை வானவியல் 


P ஆனது S. க்கு வெளிப்புறமுள்ள புள்ளியெனில் , P லிருந்து 
S- க்கு வரையப்பட்ட தொடு கூம்பு , S ஐ பி 1 , பி . என்ற இரு பகுதி 


PP 


SI 


52 


படம் 1.13 


களாகப் பிரிக்கிறது . இங்கு S. குவிந்தும் , S. கவிந்தும் இருக்கிறது . 
மேலும் S1 , S , என்பன P ல் தாங்கும் கன கோணங்கள் தனிமதிப்பில் 
சமம் . எனவே S ஆனது P. ல் தாங்கும் மொத்த கனகோணம் 
பூச்சியமாகும் . 


, 


2. கெப்ளரின் விதிகள் 


2.1 பழங்காலத்தில் மக்கள் சூரியனும் கிரகங்களும் நட்சத்திரங் 
களும் பூமியைச் சுற்றி வருவதாகவும் , பூமி மட்டும் நிலையாக , அசையா 
மல் இருக்கிறதென்றும் நினைத்து வந்தனர் . அரிஸ்டாடல் என்ற 
கிரேக்க மேதை , விண்பொருள்கள் ஒரு கோளத்தின் மேல் இருப்ப 
தாகக் கருதினார் . பதினாறாம் நூற்றாண்டில் கோப்பர்னிகஸ் என்ற 
போலந்து நாட்டு மேதை , முப்பது வருட காலம் விண்மீன்களைக் 
கவனித்து இக்கூற்றுகள் தவறு என்று கண்டார் . கோப்பர்னிகஸ் 
கண்டு பிடித்த உண்மையாவது : 

எல்லா கிரகங்களும் , பூமியும் 
கூட , சூரியனைச் சுற்றி வருகின்றன . இவற்றின் பாதைகள் வட்ட 
வடிவமானவை . மேலும் பூமி தன்னைத் தானே ஒரு அச்சைச்சுற்றிச் 
சுழல்கிறது . சூரியன் வட்டத்தின் மையத்தில் இல்லை ; அது பூமியின் 
வட்டப்பாதையின் மையத்தைச் சுற்றி சிறிது நகர்ந்து வருகிறது . 

டைக்கோ பிராகி ( Tycho - Brahe ) என்பவர் டென்மார்க் 
நாட்டைச் சேர்ந்த ஒரு பிரபுவின் மகன் . இவருக்கு சிறு வயதி 
லேயே வான் இயலில் மிகவும் ஈடுபாடு இருந்தது . சுமார் இருபது 
வருட காலம் இவரும் , இவரது உதவியாளர்களும் கிரகங்களையும் 
விண்மீன்களையும் கண்டு அவற்றின் இடங்களைப் பற்றி பதிவு செய்து 
வந்தனர் . தான் கண்ட காட்சிப் பதிவுகள் மூலம் இவர் முடிவு 
செய்ததாவது : - பூமியைத் தவிர மற்ற கிரகங்கள் சூரியனைச் சுற்றி 
வருகின்றன ; 

சூரியன் உள்பட இவையனைத்தும் பூமியைச் சுற்றி 
வருகின்றன . டைக்கோ பிராகியிடம் நிறைய காட்சிப் பதிவு 
விவரங்கள் இருந்த போதிலும் , அவற்றைச் சோதித்து உண்மைகளை 
அறியத் தேவையான கணித ஆற்றல் அவரிடம் இல்லை . இத்தகைய 
பரிசீலனை செய்ய வந்தவரே கெப்ளர் ஆவார் . 

டைக்கோ பிராகி இறந்ததும் கெப்ளர் அவர் பதவியில் பிராகா 
( Praha ) வின் வானிலை ஆராய்ச்சிக் கூடத் தலைவரானார் . டைக்கோ 
பிராகியின் நோட்டுப் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்த விவரங் 
களை ஆராய்ந்து ஐந்து வருடங்களுக்குப் பிறகு 1609 - ல் பின் வரும் 


( 


26 


உயர் நிலை வானவியல் 


முடிவுகளைப் பெற்றார் . இவையே கெப்ளரின் விதிகள் என்று பெயர் 
பெற்றன . அவையாவன : 

1 : ( a ) சூரியனைச் சுற்றி கிரகங்களின் பாதைகள் ஒவ்வொன்றும் 
ஒரு நிலையான தளத்தில் அமைகிறது . இத்தளம் சூரியனின் மெய் 
யான இருப்பிடம் வழியே செல்லுகிறது . 

( b ) இப்பாதை ஒவ்வொன்றும் , சூரியனை ஒரு குவியமாகக் 
(focus ) கொண்ட நீள் வளையம் ( ellipse ) ஆகும் . 

2. ஒரு கிரகப் பாதையின் இரு புள்ளிகளுக்கு , சூரியனிலிருந்து 
வரையப்பட்ட ஆரைகளால் ஏற்படும் நீள்வளையக் கோணப் பகுதி 
யின் பரப்பு , அந்த கிரகமானது அவ்விரு புள்ளிகளில் ஒன்றிலிருந்து 
மற்றதற்குச் செல்லும் கால அளவினுடன் நேர்மாறுகிறது ( directly 
varies ) . 

பொதுவாக 1 ( b ) என்று குறிக்கப்பட்ட விதியே கெப்ளரின் முதல் 
விதி என்று பெயர் பெற்றிருக்கிறது . ஆயினும் 1 ( a ) லுள்ள விதியும் 
முக்கியமானதே . டாலமியின் நினைப்பிலும் , கோப்பர்னிகஸின் 
கருத்துப்படியும் , ஒரு கிரகத்தின் பாதையானது , சூரியனின் சராசரி 
இடத்தின் வழியே செல்லும் வட்டமாகவே இருந்தது . கெப்ளர் 
தான் முதன் முறையாக , சூரியனின் இடம் நகராதது , நிலையானது 
என்று கண்டார் . மேலும் , இந்த நிலையான இடம் , நீள் வளையத்தி 
னுள் அமைந்த ஏதோ ஓர் புள்ளி என்னாமல் , நீள்வளையத்தின் 
குவியம் என்று கண்டு பிடித்தது மிகவும் பாராட்டத் தக்கது . 

இப்போது கெப்ளரின் முதல் விதியை எடுத்துக் கொள்வோம் . 
இதன்படி கிரகமொன்றின் பாதை , ஒரு தளத்திலமைந்துள்ளது . 
A , B என்பன இத்தகைய ஒரு பாதையில் இரு புள்ளிகள் என்க, 
P என்பது இத்தளத்தின் மேலமையாத மற்றொரு புள்ளி எனில் . 
A யும் P யும் மற்றொரு தள 

தள வளைவுப்பாதைமேல் ( plane curve ) 
இருக்கும் ; B யும் P யும் இன்னொரு தள வளைவுப்பாதைமேல் இருக்கும் . 
இம்மூன்று தளங்களும் 0 எனும் ஒரு புள்ளி வழியே செல்லும் 
( அல்லது ஒரு முப்பட்டை ( prism ) யை ஆக்கும் ) . ஒரு தளத்தில் 
நகரும் புள்ளியின் வேக வளர்ச்சி வீதம் அத்தளத்திலேயேதானே 
இருக்கும் ? A எனும் புள்ளியின் வேக வளர்ச்சி வீதம் OAB , OAP 
ஆகிய இரு தளங்களிலும் இருக்க வேண்டுமல்லவா ? ஒரு புள்ளியின் 
வேக வளர்ச்சி வீதத்தின் மதிப்பு அப்புள்ளியின் இருப்பிடத்தை 
மட்டுமே பொறுத்தது என்று கொண்டால் , A யின் வேக வளர்ச்சி 
வீதம் இவ்விரு தளங்களின் பொதுக்கோடான 0A யில் தான் 
ஏற்படும் . இவ்வாறே B யின் வேக வளர்ச்சி வீதம் OB யில் 
இருக்கும் . 0A யும் OB யும் 0 வினைத் தீர்மானிக்கின்றன . எனவே P 
எனும் எந்தப் புள்ளியின் வேக 

வேக வளர்ச்சி வீதமும் வினை 


கெப்ளரின் விதகள் 


27 


நோக்கியே அமையும் . கெப்ளரின் முதல் விதிப்படி கிரகங்களின் 
பாதைகள் தளங்களில் 

அமைவதாலும் , இத்தளங்களனைத்தும் 
சூரியனை உள்ளடக்கி இருப்பதாலும் , 0 என்பது சூரியனின் இருப் 
பிடத்தையே குறிக்கும் என்று அறிகிறோம் . 

கெப்ளரின் இரண்டாவது விதியை இப்போது ஆராய்வோம் . 
கெப்ளர் இவ்விதியைக் கண்டு பிடித்ததே ஒரு அதிருஷ்டம் என்று 
சொல்லலாம் . கெப்ளரின் காலத்தில் நுண்கணிதம் கண்டுபிடிக்கப் 
படவில்லை . ஆகவே கெப்ளர் பல எடுகோள்களை மேற்கொண்டு 
இவ்விதியைத் தருவித்தார் . இந்த எடுகோள்களில் பல தவறானவை . 
எடுத்துக்காட்டாக , ( i ) முதலில் கெப்ளரின் இதற்கான கணக் 
கீட்டில் , கிரகங்கள் சூரியனைச் சுற்றி வட்டப்பாதையில் செல்வதாக 
வும் , ஆனால் சூரியன் வட்ட மையத்திலில்லாமல் சற்று தள்ளி 
இருப்பதாகவும் எடுத்துக்கொள்ளப்பட்டது . ( நீள் வளைய எடு 
கோள் பின்னரே பின்பற்றப்பட்டது ) . இரண்டாவதாக , ( ii ) கிரகப் 
பாதையில் ஒரு சிறு வில்லை ( small arc ) க் கடக்க கிரகம் எடுத்துக் 
கொள்ளும் நேரமானது , சூரியனிலிருந்து அப்போது கிரகத்திற்கான 
தூரத்துடன் நேர்மாறுகிறது என்றும் , ( iii) எனவே எந்த ஒரு 
வில்லையும் கடக்க எடுத்துக் கொள்ளும் நேரமானது , அந்த வில்லின் 
புள்ளிகளுக்குச் சூரியனிலிருந்து வரையப்பட்ட ஆரைகளின் கூட்டுத் 
தொகையுடன் நேர்மாறும் என்றும் , ( iv ) இத்தகைய கூட்டுத் 
தொகையானது அந்த வில்லின் முடிவுப் புள்ளிகள் வழியே சூரியனி 
லிருந்து வரையப்பட்ட ஆரைகளினால் ஏற்படும் கோணப்பகுதியின் 
பரப்பளவு ஆகும் என்றும் கெப்ளர் எடுத்துக்கொண்டார் . இவை 
ஒவ்வொன்றும் தவறான எடுகோள்கள் என்பது தற்காலத்தில் நமக்கு 
எளிதில் விளங்கும் . ஆயினும் இத்தகைய அடிப்படைகளிலிருந்து 
தொடங்கி கெப்ளர் கண்டறிந்த விதி மட்டும் மெய்யானதாயிற்று . 
இது எத்தகைய அதிருஷ்டம் என்பது எண்ணிப் பார்த்தால் 
விளங்கும் . 

கெப்ளரின் கண்டுபிடிப்புகள் அதிருஷ்டவசமாகக் கிடைத்தவை 
என்று தள்ளிவிட முடியாதவை . பல ஆண்டுகள் , தொடர்ந்து 
ஒவ்வொரு நாளும் இரவு பகலாக உழைத்ததன் பலனாகவே சிறிது 
அதிருஷ்டமும் கிட்டியது எனக் கருதலாம் . கெப்ளரின் ஆராய்ச்சி 
யில் , அவர் பல கோட்பாடுகளைச் சீர்தூக்கிப் பார்க்க வேண்டி 
யிருந்தது . அவற்றில் பொருந்தாதனவற்றை விட்டு , பொருந்துபவை 
போல் தோன்றுபவற்றை மீண்டும் நுணுக்கமாக ஆராய்ந்து , நேர் 
காட்சிப் பதிவுகள் மூலம் சரிபார்த்து , அவற்றில் மிகவும் பொருத்த 
மான கோட்பாட்டையே விதியாக முடிவு செய்ய வேண்டியிருந்தது . 
“ துணிவு கொண்டவருக்கே அதிருஷ்டம் உதவும் ” ( Fortune 
favours the brave ) என்ற பழமொழிக்கு கெப்ளர் ஒரு உதாரண 
மாகத் திகழ்கிறார் . 


28 


உயர்நிலை வானவியல் 


கெப்ளரின் இரண்டாம் விதியை , அவரது முதல் விதியினின்று 
தருவித்தல் நுண்கணித அறிவு பெற்ற நமக்கு எளிதாகும் . 

( x , ) ) என்பது சூரியனை ஆதிப்புள்ளியாகக் கொண்ட அச்சு 
களைப் பொறுத்து ஒரு கிரகத்தின் கூறுகள் என்க . கிரகம் P , சூரியன் 
0 , | POx = 0 எனில் , முதல் விதியின் விளைவுப்படி , P. ன் வேக 
வளர்ச்சி வீதத்தின் திசை PO ஆகும் . அதாவது 


생 


P ( x , y ) 


* \ * = ! 
* - * 


எனவே 


= 0 


m 


G 


X 


படம் 2.1 


= 0 


dx 


* * (** - > 41) - 
*** - , 
+ ( ** - * + ) 


நிலையான எண் = h என்க . 


dt 


என்பதே பரப்பளவு வேகம் . இதுவே 


H r2 


de 
dt 


22 


4 = h என்பதால் ) 


r2d8 


= ht . 


81 


இதுவே கெப்ளரின் இரண்டாவது விதி என்பது வெளிப்படை . 

மறுதலையாக . இரண்டாம் விதியிலிருந்து , முதல் விதியின் 
முதற்பகுதியைத் தருவிக்கலாம் ; மேற் குறிப்பிட்ட நிரூபணத்தை 
அடியிலிருந்து மேலாக மாற்றியமைப்பதன் மூலம் இது நிரூபிக்கப் 
படுகிறது . 


கெப்ளரின் விதிகள் 


29 


கெப்ளரின் முதலிரண்டு விதிகளும் 

முதலில் செவ்வாய் 
கிரகத்திற்குச் சரிபார்க்கப்பட்டு , பின்னர் மற்ற கிரகங்களுக்கும் 
கெப்ளரால் சரிபார்க்கப்பட்டன . இவ்விதிகள் ஒவ்வொன்றும் , 
ஒரு தனித்த கோளின் பாதையைப் பற்றியே விவரிக்கின்றன . 
பத்தாண்டுகளுக்குப் பின்னர் 1619 - ல் கெப்ளர் தனது மூன்றாம் 
விதியினை அறிவித்தார் . இது இரு வெவ்வேறு கிரகங்களின் 
போக்குகளை ஒப்பிட்டு பார்க்கிறது . இம் மூன்றாம் விதியாவது : 

ஒரு கிரகம் சூரியனை ஒரு முறை சுற்றுவதற்கான கால அளவின் 
வர்க்கமானது அக்கிரகத்துக்கும் சூரியனுக்குமுள்ள சராசரித் 
தொலைவின் கனத்துடன் நேர்மாறல் கொண்டுள்ளது . 

இங்கு சராசரித் தொலைவு ( mean distance ) என்பது நீள் 
வளையப் பாதையின் நெட்டச்சில் ( major axis ) பாதியாகும் . 

இவ்விதியானது தோராயமாக மெய்யானதே தவிர , மிகச் 
சரியானதல்ல . இது பற்றி பின்னர் விவரிப்போம் . 
2.2 கெப்ளரின் விதிகளிலிருந்து , கிரகங்களின் வேக வளர்ச்சி 
வீதத்தின் திசைகளையே நாம் பெற முடிந்தது . அவற்றின் அளவு 
களைப் பற்றி இது வரை நாம் ஆராயவில்லை . இப்போது ஒரு நீள் 
வளையப் பாதையில் , அதனுள் அமைந்த ஒரு நிலையான புள்ளியினை 
நோக்கி வேக வளர்ச்சி வீதம் அமைந்திருக்குமாறு , 

செல்ல 
எவ்வளவு விசை வேண்டும் , அவ்விசையின் விதி (law of force ) 
என்ன என்று ஆராய்வோம் . 


+ 


3 


P 
C. 
( s , B ) 


( ucose , 

Cine ) 


x 


படம் 2.2 


12 


. 


* 2 
நீள் வளையத்தின் சமன்பாட்டை + 

= 1 என்றுகொள்க . 
aa 

52 
வேக வளர்ச்சி வீதம் C ( a , 3 ) என்ற புள்ளி வழியே செல்கிறது 
என்க . ( a cost , b sin a ) கூறுகள் கொண்ட P எனும் புள்ளியின் 

da 

d2 
வேக வளர்ச்சி வீதக் கூறுகள் 12 

( a cos I ) , ( b sin 0 ) ஆகும் ; 

dt2 
அதாவது 

dA 
do 

128 
a sing a cos 

- b sina + bcos 8 
dt2 dt 

dt 

dt2 


d28 


- 


- (4 ) 


30 . 


உயர் நிலை வானவியல் 


வேக வளர்ச்சி வீதத்தின் திசை PC என்பதால் 


d28 


dt2 


de 2 

do 12 

d20 
a sino a cos 0 

+ b cos 8 
dta 

- b sin 
di 

dt 
a cos 0 - a 
d2s 

( as sin 8 - ab cds a + ab ) = ( - ab sin 8 + as cos 8 ) 
dt2 


b sin 6 - 8 


2 


dido 
dtdt 


ab sing + as cos 0 
ap sin - abcost + ab 


do 
dt 


do 
dt 


தொகைப்படுத்த , log ( a ) = - log ( -as sin 6 -ab cos 0 + b ) 


.. 


+ log h ( log h ஒரு தொகுப்புக் கணக்கீட்டு மாறிலி ) . 

de 

= h ( -assin 6 -- 8b cos 8 + ab ) -1 . 

dt 
மறு முறை தொகைப்படுத்த , 

+ a pcos 6 - a b sin 8 + a be = h ( t - t ) . 
h க்குப் பதிலாக abn என்றிட , 

8 sin 8 - _ cos 0 = n (t- ). 
இயல் முறை வடிவ கணிதத்தில் ) என்பது மைய அகற்சிக் 
கோணம் ( eccentric angle ) எனப்படும் . வானவியலில் இது மைய 
வகற்சி நெறிப் பிறழ்ச்சி ( eccentric anomaly ) எனப்படும் ; E என்ற 
எழுத்தால் குறிப்பிடப்படும் . எனவே 

B 
E sin E - cos E = n ( t - t . ) 


0 


a 


0 


( 
1 
) 


a . 


ஒரு கிரகம் , தனது பாதையில் ஒரு முழுச் சுற்று சுற்றிவர ஆகும் 
காலம் T என்க . T ஐக் கால வட்ட நேரம் ( periodic time ) 
என்போம் . E க்குப்பதில் 27 + E என்று எழுதினால் t ஆனது t + T 
ஆகும் . அதனால் 27 + E- * sin E -Pcos E= n(I+ T- ).. (2) 

27 
( 2 ) லிருந்து ( 1 ) ஐக் கழிக்க, 27 = nT . அதாவது T = 

அல்லது 


7 


27 
T 


1 என்பது சராசரி இயக்கம் ( mean motion ) எனப்படும் .. 


கெப்ளரின் விதிகள் 


31 


இப்போது வேக வளர்ச்சி வீதக் கூறுகளை E ன் சார்புகளாக 
எழுதுக . 


d2 : 


d2E 


2 


a sin E 


a cos E 


dE 
dt 


| 


dt2 


di2 


8 


= 


a sin E. 


( - absin E + as cos E ) 
- as sin E - a bcos E + ab 


a cos E 


E } ( 2 ) 


= 


+ aab (sin3 E + cos ? E ) - aab cos E } ha 

( ab - ap sin E - abcos E ) 


= 


abha ( a - a cos E ) 
( ab - aß sin E- ab cos E )8 • 


2 


day 
dt2 


= 


-basin a ( 


( E ) 


DE 
dt 


+ bcos E 


d2E 
dt2 


|| 


= 


-b sin E + b cos E 


- ab sin E + as cos E 
ab - as sin E - ab cos E 


- ) ( 4 ) 


ab ha ( B - 5 sin E ) 
( ab - as sin E - ab cos E ) 


dex 2 
dt2 

+ 


day 13 


எனவே மொத்த வேக வளர்ச்சி வீதம் 


(4 )} 


2 


ab 2 (a - a cos E + - b sin E ) 

( ab - ap sin E- ab cos E ) 


இப்போது CP = r = v ( e - a cos E ) 3 + ( p - b sin E }2, h = ab n 
என்றிட , மொத்த வேக வளர்ச்சி வீதம் 

mar 
R 

B 

sin E 
b 


3 


i 


cos E 


) 


a 


என்று கிடைக்கிறது . 


( a , B ) என்பது நீள் வளையத்தின் மையப் புள்ளி இல்லையாயின் , 

py 

= 0 என்பது ( a , p ) - ன் இசைக் கோடு ( polar line ). 
as ba 


ex 


1 


--- 


-- 


| 


-- 


32 


உயர்நிலை வானவியல் 


இவ்விசைக் கோட்டிற்கு ( a cos E , b sin E ) யிலிருந்து வரையப்பட்ட 
செங்குத்துத்தூரம் 4 , 

மையப் புள்ளியிவிருந்து வரையப்பட்ட 
செங்குத்துத் தூரம் 40 , எனில் , 


0 


B 


1 


-cos E - _ sinE 


a 


1 


g 


= 


4 = 


22 


23 


e2 


+ 


82 
+ 

64 


b4 


a4 


rer g3 


ஆகவே R 


இதுவே ஹாமில்டனின் தேற்றம் . 


பொதுவில் , 40 எனில் ax3 + 2 hxy + by + 2gx + 2fy + c = 0 ( 1 ) 
என்ற சமன்பாட்டினைக் கொண்ட பாதையை மேற்கொள்ளும் 
கிரகத்தின் வேக வளர்ச்சி வீதம் 

Kr 
R = 

( 2 ) 
( gx + fy + c ) 3 
இங்கு வேக வளர்ச்சி வீதம் ஆதிப் புள்ளியை நோக்கியுள்ளது . 


2.3 பெர்ட்ராண்டின் கேள்வி 

( 1 ) ல் கூறிய விதியைத் தவிர வேறெந்த விதிக்குட்பட்டு ஒரு 
கிரகம் நீள் வளையப் பாதையை மேற்கொள்ளும் என்று இனி 
ஆராய்வோம் . 


R = 


Kr 
( x , y ) 


என்ற விதிப்படி நீள் வளையப் பாதை அமையுமெனில் , 


Kr 
( gx + fy + c) 


= 


Kr 
( x , y ) 


எனவே ( 8, 1 ) = ( gx + fy + c) . நீள் வளையப் பாதையிலுள்ள 
ஒவ்வொரு புள்ளியும் இந்த சமன்பாட்டைச் சரி செய்யும் . வேறு 
விதத்தில் கூறுமிடத்து , நீள் வளையத்தின் சமன்பாட்டை ( 1 ) இந்த 
விதத்தில் எழுத முடிய வேண்டும் . இதனை அடியிற் கண்ட விதங் 
களில் செய்யலாம் , 


( 3 ) 


gx + fy + c = - 1 ( ax2 + 2hxy + by3 - c ) 

( gx + fy + c ) = - { ( ac - g3)x +2 ( ch - gif ) + (be - f2)/ 2} ( 4 ) 
எனவே ( , ) = ( - ax2 - 2hy - bye ) 
அல்லது ( x , 3 ) = { ge - ac ) x2 + 2 (gf - ch ) x 3 + ( f - bc ) } } 
இவற்றில் ( 3 ) ல் தந்த விதி தரப்பட்டிருந்தால் a : b : h : c என்பன 
கொடுத்துள்ள விகிதங்கள் ; ஒரு இருபடி வளைவின் சமன்பாட்டை 


கெப்ளரின் விதிகள் 


33 


நிறுவ ஐந்து எண்களே தேவையா தலால் , இன்னும் இரு எண்களே 
கண்டுபிடிக்கப்பட வேண்டியவை . தொடக்க நிபந்தனைகளோ 
( initial conditions ) பொதுவில் மூன்று சமன்பாடுகளைத் தரும் ; அவை 
( 20 , 1 ) என்பது பாதையில் ஒரு புள்ளி , அங்கு வேகத்தின் கூறுகள் 
ue , 1. என்று கொள்ளலாம் . ஆகவே பொதுவில் மூன்று நிபந்தனை 
களையும் சரி செய்யுமாறு இரு குணகங்களைக் கண்டு பிடித்தல் 
இயலாது . 

2 ( x , y ) = ( Ix2 + 2mxy + nya) ; 
என்று தரப்பட்டிருந்தால் , a : b : c : f : g : h என்ற ஐந்து குணக 
விகிதங்களுக்கிடையே 
g - ac 

f - ch_f2 - be 


. 


ப 


m 


1 


என்ற இரு சமன்பாடுகளே தரப்பட்டுள்ளபடியால் , மற்ற மூன்றினை 
யும் மூன்று தொடக்க நிபந்தனைச் சமன்பாடுகளையும் சரி செய்யுமாறு 


எடுத்துக்கொள்ள இயலும் . எனவே R = [[ x +2 mxy + hy ) 


K 


( 5 ) 


என்ற விதிப்படியும் இருபடி வளைவை கிரகமானது மேற்கொள்ள 
இயலும் என்று அறிகிறோம் . இவ்வாறு ( 2 ) ம் ( 5 ) ம் தான் இருபடி 
வளைவிற்கான விதிகளாகும் . 

முன் கூறியது போலவே , கெப்ளர் இயக்க விசையியல் தத்து 
வங்களை அறிந்திருக்கவில்லை . அவரது கண்டுபிடிப்புகள் யாவும் 
காட்சிப் பதிவுகளை அடிப்படையாகக் கொண்டவையே . இக்கண்டு 
பிடிப்புகளுக்கு இயக்க விசையியல் 

அடிப்படையில் விளக்கம் 
கொடுத்தவர் ஐஸக் நியூட்டன் ( 1642-1727 ) ஆவார் . 


82.4 நியூட்டனின் இயக்க விதிகள் மூன்று . அவையாவன : 

1. மாறாத திணிவுடைய துகள் ஏதேனுமொரு விசையினால் 
தாக்கப்பட்டாலன்றி , அசையாத நிலையிலிருக்கும் ; அல்லது ஒரே 
சீரான வேகத்தில் ஒரு கோட்டில் நகர்ந்துகொண்டிருக்கும் , 

2. ஒரு விசையினால் தாக்கப்பட்டு நகரும் துகளின் கோட்டு 
உந்தத் (linear momentum ) தின் வளர்ச்சி வீதம் , அவ்விசைக்கு 
நேர்மாறல் கொண்டுள்ளது . 

3. இரு துகள்கள் ஒன்றின் மேலொன்று விசை செலுத்துமா 
யின் , முதல் துகளானது இரண்டாம் துகளின் மீது செலுத்தும் 
விசையானது , இரண்டாம் துகள் முதல் துகளின் மீது செலுத்தும் 
விசைக்கு அளவில் சமமாக இருக்கும் ; ஆனால் நேர் எதிர்த் 
திசையில் இருக்கும் . 

உ -3 


1 


34 


உயர் நிலை வானவியல் 


நியூட்டன் 1686 - ல் இவ்விதிகளை வெளியிட்டார் . அவ்விதிகள் 
நவீன வடிவத்தில் மேலே தரப்பட்டுள்ளன . அக்காலம் தொட்டு 
இவை இயக்க விசையியலின் அடிகோள்களாகத் ( postulates ) 
திகழ்கின்றன . 

நியூட்டன் தன் ஆராய்ச்சிகளில் வகை நுண் கணிதத்தை 
வெகுவாகப் பயன்படுத்தினார் . அவர் கெப்ளரின் கண்டுபிடிப்புகளி 
லிருந்து “ ஈர்ப்பு விதி ” என்று பெயர் பெற்ற விதியினை எப்படி 
உருவாக்கினார் என்பதை எளிய முறையில் அடியில் விளக்குவோம் . 

கெப்ளரின் முதல் விதிப்படி , ஒரு கிரகமானது சூரியனைச் சுற்றி 
ஒரு தளப் பாதையில் செல்கிறது . ஆகவே அதன் மீது தாக்கும் 
விசைகளின் மொத்தம் ( resultant ) அந்தத் தளத்தில் இருக்க 
வேண்டும் . P என்பது பாதையில் ஒரு புள்ளி , சூரியனை ஆதிப் 
புள்ளியாகக் கொண்டபோது ( 1,6 ) அதன் ஆரைக் கோணக் 

de 
கூறுகள் எனில் , கிரகத்தின் பரப்பளவு வேகம் 12 

என்று நாமறி 

dt 
dA 
வோம் . இதனை என்று 

கொள்க . ( கெப்ளரின் 

இரண்டாம் 
dt 
விதிப்படி பரப்பளவு வேகம் நிலையானது . ) 

dA 1 
ஆகவே 

h , 
2 
dt 


- 


h ஒரு மாறிலி என்று கொள்க . 


d A 
dt 


A -14 


de 
dt 


என்பதால் , 


do 
r2 

= h ஒரு மாறிலி , F , F என்பன முறையே ஆரைத் 
dt 
திசையிலும் , குறுக்குத் 

குறுக்குத் திசையிலும் கிரகத்தின் மீது தாக்கும் 
விசைகளின் மொத்தத்தின் கூறுகளெனில் , நியூட்டனின் இரண்டாம் 
1 d de 

do 
விதிப்படி m 12 

= h ஒரு மாறிலி 
dt 

dt 
என்பதால் , Fa = 0 . அதாவது கிரகத்தின் மீதான விசைகளின் 
மொத்தம் ஆரைத் திசையிலேயே உள்ளது . 


T 


dt 


கெப்ளரின் முதல் விதிப்படி , கிரகத்தின் பாதை ஒரு நீள்வளைய 
மாகும் . நீள்வளையத்தின் பேரச்சு நீளம் 20 , மையவகற்சி எனில் , 

a ( 1-2 ) 
அதன் சமன்பாடு 

= 1 + e cos 0 ஆகும் . எனவே 


T 


a (1-2) 
1 + e cos ) 


dr 
at 


|| 


- 


a ( 1-8 ) 
(1+ cos I ) 


( -e sin 6 ) . 


da 
dt 


OS 8 
கெப்ளரின் விதிகள் 

35 
de h h ( 1 + e cos 8 ) 2 

என்பதால் 
dt 

12 a3 (1-2) 2 
dr 

a ( 1-2 ) esina h ( 1 + e cos 7 ) 2 e sin 0 h 
dt ( 1 + e cos I ) a2 (1-2) 2 

a ( 1-3) 
der eh cos do 

a 
dt2 a (1-2) 

dt 

a ( 1-2) 


2 


ஆகவே ஆரைவேக வளர்ச்சி வீதம் 
dam de 

eh cos 0 h 
dt 

a (1-2) 12 


2 


h2 


| 


( 4 ) 


T. 


dt 2 


T 


72 


h2 e cos 8 1 + e cos 

1 
2 ( a 
( 1-2 ) a (1-3) 

a ( 1 - e ) 
எனவே நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி ; கிரகத்தின்மீது தாக்கும் 

1 
விசையானது , 

க்கு நேர் மாறல் கொண்டுள்ளது என்றும் , இது 

12 
சூரியனை நோக்கி அமைந்துள்ளதால் , கவர்ச்சி வடிவில் உள்ளது 
என்றும் அறியலாம் . 
ஒரு கிரகத்தின் நீள்வளையப் பாதையின் பரப்பு a . aN ( 1-3 ) 

a 
h 
ஆகும் . பரப்பளவு வேகம் என்பதால் , இப்பாதையில் , ஒரு சுற்று 

2 
raa 01 

v1 - 3 2 1 a 3v1-82 
சுற்றிவர ஆகும் காலம் T = 

h 


ஆகும் . 


h 


2 . 

2 . 

27 aad1- 2 
என்ற எண்ணை n என்று குறித்தால் , 
T 

h 
h 

ha 
sn = , ஆதாவது naa3 = 

கெப்ளரின் 
aavI - 2 

a ( 1-2) 


Q 3 


மூன்றாம் விதிப்படி , T ஒரு மாறிலி எண் , அதாவது 3 3 ஒரு 
மாறிலி . இதனை என்று கொண்டால் , கிரகத்தின் வேக வளர்ச்சி 
வீதத்தின் அளவு 

எனவே நியூட்டனின் இரண்டாம் 


naa3 


fம 


7 


2 


21 


T 


my 


T 


2 


விதிப்படி , கவர்ச்சி = 

இங்கு m என்பது கிரகத்தின் திணிவு . 
ஆனால் நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி , இக்கவர்ச்சியானது 
கிரகத்தின் திணிவுக்கு நேர்மாறுவது 

போலவே , சூரியனின் 
திணிவுக்கும் நேர்மாறுவது 

அவசியம் . எனவே 

பின்வரும் 
நியூட்டனின் ஈர்ப்பு விதி அறியப்பட்டது : 


. 


36 


உயர் நிலை வானவியல் 


m 1 , m 2 என்ற திணிவுகளைப் பெற்ற இரு துகள்களினிடையே 
ஏற்படும் ஈர்ப்பு விசையானது . 11 க்கும் , 12 க்கும் நேர்மாறுகிறது ; 
மேலும் அத்துகளினிடையேயுள்ள தூரத்தின் வர்க்கத்திற்கு எதிர் 
மாறுகிறது . 7 என்பது துகள்களிடைத் தூரம் எனில் 


Gmima 


ஈர்ப்புவிசை = 


* 2 


இங்கு G என்பது சாசுவத மாறிலியாகும் . சென்டிமீட்டர்- கிராம் 
செகண்டு கணிப்பு முறையில் G ன் மதிப்பு ( 6.668+ • 005 ) X 10-8 
இதன் அளவை டைன் . ( சென்டி மீட்டர் ) 3 . ( கிராம் ) - 2 ஆகும் . G ன் 
மதிப்பு பரிசோதனைகளின் மூலம் கணிக்கப்பெற்றது . இதன் 

1 

- வானியல் ஆராய்ச்சிகளுக்கு இந்த நுணுக்கம் 

1300 
போதாது . ஆகவே 1800 - ல் கவுசு ( Gauss ) பின்பற்றிய கணிப்பு 
முறையே தற்போது பயன்படுத்தப்படுகிறது . இதனைப் பின்னர் 
விவரிப்போம் . 


நுணுக்கம் 


பல 


நியூட்டனின் ஈர்ப்பு விதியை , சாசுவத ஈர்ப்பு விதி ( Universal 
law of gravitation ) என்று குறிப்பிடுவது வழக்கம் . இவ்விதியை 
நாம் இடங்களில் பயன்படுத்துகிறோம் . 

இவ்விதியானது 
கெப்ளரின் விதிகளிலிருந்து பெறப்பட்டது . கெப்ளரின் 
விதிகள் , சூரியனின் குடும்பத்தைப் 

பற்றியவையேயாதலால் , 
இக்குடும்பத்தைச் சேராத பொருள்களுக்கும் 

இவ்விதிகள் 
பொருந்துமா என்று அறிதல் அவசியம் . அப்பொருள்களுக்குக் 
கெப்ளரின் விதிகள் பொருந்துமாயின் , நியூட்டனின் ஈர்ப்பு விதியும் 
பொருந்தும் என்பது வெளிப்படை , இத்தகைய குடும்பங்கள் பல 
உள்ளன . தோற்ற இணை விண்மீன்கள் ( visual binaries ) இதற்கு 
எடுத்துக் காட்டாகும் . இவற்றுள் அதிக ஒளியுடன் காணப்படும் 
முதல் விண்மீனினை ( primary star ) ச் சுற்றி , துணை விண் மீனின் 
( companion ) பாதையைக் கவனித்தோமானால் , தோற்றப்பாதை 
( apparent orbit ) ஒரு நீள் வளையம் என்று புலப்படுகிறது . ஆனால் 
முதல் விண் மீன் இப்பாதையின் குவியமாக 

இருப்பதில்லை . 
ஏனெனில் , நாம் காண்பது மெய்ப்பாதை ( true orbit ) யல்ல , 
வானக் கோளத்தின் மேல் ஏற்படும் மெய்ப்பாதையின் வீழ்ச்சி 
யையே பார்க்கிறோம் . தோற்றப்பாதையில் 

கெப்ளரின் 
இரண்டாம் விதியும் மெய்யாகிறது . குத்து வீச்சில் பரப்பளவு 
விகிதங்கள் மாறுவதில்லை என்பதனால் , 

மெய்ப்பாதையிலும் 
கெப்ளரின் இரண்டாம் விதி மெய்யாகிறது . ( இவற்றினின்று , இணை 
விண்மீன்களிடையே ஈர்ப்பு விசை இருப்பதையும் , அதன் அளவு , 
தலைகீழ்வர்க்க விதிப்படி (inverse square law ) 

அமைகிறது 
என்பதையும் சரி பார்க்க முடிகிறது . ) 


நாம் 


கெப்ளரின் விதிகள் 


37 


2.5 இனி கெப்ளரின் இரண்டாம் விதியைச் சரிசெய்யுமாறு 
நீள் வளையப் பாதையில் ஒரு துகள் செல்லக் கூடுமானால் , அதன் மீது 
எத்தகைய மைய விசை ( central force ) தாக்க வேண்டும் என்று 

kr 
பார்ப்போம் . 2.3 ல் கண்ட்படி , இவ்விசை R = 


(gx + fy + c) ஆகவோ 


kr 
அல்லது R = 

ஆகவே 

இருக்க வேண்டும் . 
(Ix2 +2 mxy + nya ) ; 
மேலும் , விசையானது காப்பு நிலைவிசை ( conservative force ) ஆக 
இருக்க வேண்டுமாயின் , gx + fy + யும் , 1x + 2mxy + 1 ம் -ன் 
சார்பு ( function ) களாக இருத்தல் வேண்டும் ; அதாவது ( i ) g = 0 , 
f = 0 ; அல்லது ( ii ) m = 0 , l = n ஆக இருத்தல் வேண்டும் . g = 0 , 

k 
f = 0 எனில், R = T. இவ்விதி பொருந்தாது . ஏனெனில் , 

3 
இவ்விதிப்படி நோக்கினால் , இரு துகள்கள் அருகிலிருக்கும்போது 
குறைந்த விசையுடனும் , வெகு தூரத்திலிருக்கும் போது அதிக 
விசையுடனும் ஒன்றையொன்று கவர வேண்டும் . இது சரியாகத் 

Kr 

K 
தோன்றவில்லை . எனவே R = 

அதாவது 

என்பதே 
(x3 + ya ) 

12 
ஈர்ப்பு விதியாகக் கொள்ளக்கூடியது . 

நியூட்டனின் சாசுவத ஈர்ப்பு விதியானது , கெப்ளரின் மூன்று 
விதிகளையும் கொண்டு நியூட்டனால் தருவிக்கப்பட்டது . இவற்றில் 
கெப்ளரின் மூன்றாம் விதி தோராயமான விதியேயாகும் . இவ்விதி 
யைக் கெப்ளர் அறிந்தது , டைக்கோ பிராகியின் காட்சிப் பதிவுகள் 
மூலமே . இக்காட்சிப் பதிவுகள் பார்வைப் பிழைக்குட்பட்டவை .. 
இப்பிழைகளின் அளவு , மிக அதிகமாகவும் இல்லாமல் , மிகக் குறை 
வாகவும் இல்லாமல் அமைந்தது வியக்கத் தக்கதே . 

அதிகப் 
பிழைகள் கொண்டிருந்தாலும் , மிகக் குறைந்திருந்தாலும் அத்தகைய 
விவரங்களிலிருந்து கெப்ளரின் விதிகள் பிறந்திருக்காது . அதனால் , 
பெர்ட்ராண்சு ரச்சல் கூறியது போல , சாசுவத ஈர்ப்பு விதியின் 
கண்டுபிடிப்பு வெகுகாலம் தாமதித்து நேர்ந்திருக்கும் . 
2.6 நிலைமைத் திணிவும் , ஈர்ப்புத் திணிவும் 

நியூட்டனின் இரண்டாம் விதியில் வரும் திணிவு நிலைமத் 
திணிவு எனப்படும் . நியூட்டனில் சாசுவத ஈர்ப்பு விதியில் வரும் 
திணிவு ஈர்ப்புத் திணிவு எனப்படும் . கெப்ளரின் விதிகள் மூலம் 
இவ்விரண்டு திணிவுகளும் ஒன்றே என்று அறிகிறோம் . கெப்ளரின் 
விதிகள் காட்சிப் பதிவுகளிலிருந்து கிடைக்கப் பெற்றவை ; அவற்றில் 
நுண்ணிய பிழைகள் இருக்கலாம் . ஆகவே ஒரு பொருளின் நிலைமத் 
திணிவும் , ஈர்ப்புத் திணிவும் ஒன்றே என்று எவ்வாறு திட்டமாக 


38 


உயர்நிலை வானவியல் 


கோதுமை , 


அறிவது ? நியூட்டன் இதற்காகப் பல பரிசோதனைகளை நடத்தினார் . 
ஒரே நீளமும் , வெளி அமைப்பும் கொண்ட வெவ்வேறு குண்டுகளில் , 

தங்கம் , தண்ணீர் , உப்பு போன்ற பொருள்களை 
அடைத்து ஊசலிகள் செய்து , அவற்றின் அலைவு நேரத்தைக் 
கணக்கிட்டு , மூன்று தசம இடங்களுக்குத் திருத்தமாக இவ்விருவிதத் 
திணிவுகளின் விகிதம் 1 : 1 என்று காட்டினார் . சமீப காலத்தில் 
இந்த அளவுகளின் நுட்பம் 10-9 ஆக உயர்ந்திருக்கிறது . 


X , 


83 


3 * 


2.7 விசைத் தேக்கம் ( Force Potential ) 

முப்பரிமாண வெளியில் விசையொன்று பொருள்களின் மீது 
ஏற்படுவதாகக் கோள்வோம் . இந்த விசையின் அளவும் , அதன் 
திசையும் புள்ளிக்குப் -புள்ளி மாறி வரலாம் . இந்த அமைப்பை 
விசை வெளி என்போம் . அத்தகைய வெளியில் ( x , y , z ) என்ற 
புள்ளியில் ஒரு துகளை வைப்போம் ; இதன் திணிவு ஒரு அலகு 
என்று கொள்க . இதன் மீது ஏற்படும் விசையின் கூறுகள் , 
முறையே x- , y- , z- அச்சுத் திசைகளில் X , Y , 7 என்க . X , Y , 7 
ஒவ்வொன்றும் x , y , z ஆகிய மாறிகளிலாகிய 

ஆகிய மாறிகளிலாகிய சார்பலன்களாக 
இருக்கும் . V என்ற சார்பு ஒன்று , 
2V aV 

aV 
1 , 

7 என்னும் சமன்பாடுகளுக்கு 
3 ) 

32 
இணங்க இருக்குமாயின் , பயினை , இவ்விசைவெளியின் விசைத் 
தேக்கம் என்போம் . 

P1 ( x1 , 11 , 21) என்ற புள்ளியில் 11 அலகு திணிவு கொண்ட 
ஒரு துகளை வைப்போம் . இத்துகள் , மற்ற புள்ளிகளில் வைக்கப் 
படும் ஒவ்வொரு துகளையும் நியூட்டனின் விதிப்படி கவர்கிறது . 
P ( 3 , 3 , 3 ) என்ற புள்ளியில் ஒரு அலகு திணிவு கொண்டுள்ள துகள் 

Gm 
ஒன்று வைக்கப்பட்டால் , அதன் மீது m ன் கவர் விசை 

PPAA 

* -1 
PP ன் திசைக் கொசைன்கள் 

9-11 2-31 

என்பதால் , 

PPA PP1 PPA 
அச்சுகளின் பாசிடிவ் திசைகளில் இக்கவர் விசையின் கூறுகள் 

Gmy ( x - 1 ) Gmily - 1 ) Gm ( 2 - 21 ) 
PP23 PP.3 

PP.3 

Gm / 
PP = ( x - x ) + ( 3 - 1 ) + ( 2 - 21) என்பதால் , V = 

PPI 
Gm ] ( x - x ) OV Gmi ( - 1 ) 

aV 
PP13 

ax PPI3 


என்று 


கொண்டால் , 


* .- Gmp; ) -- 


3 ) 


கெப்ளரின் விதிகள் 


39 


Gm1 
PP1 


தான் 


Gm1 ( z - Z1 ) 

OV 

என்பது தெளிவு . எனவே 
PPI3 

22 
இக்கவர் விசையின் தேக்கம் என்று அறிகிறோம் . 

P1 ( x1 , 11 , 2 % ) , P. ( x3,12 , 22 ) , ...... P . ( xn , ynxza ) என்ற n 
புள்ளிகளில் முறையே 11 , ma , ...... mn அலகுகள் திணிவுள்ள 
துகள்களை வைத்திருந்தால் , P ( x, y , z ) என்ற புள்ளியில் இவற்றின் 
m1 ana 

mt 
மொ 

= -G 2 
( PPPP , 

= 1 
இங்கு PP / = r ; என்று கொண்டுள்ளோம் . தனித்த துகள்கள் 
அல்லாமல் , ஒரு கனப் பொருளானது கவர் விசையைச் செலுத்து 
கிறது என்று கொண்டால் , அதன் விசைத் தேக்கம் = - G 


n 


ma 


த்தத் தேக்கம் V = -G 


+ 


+ .. PP . 


) 


m 


-- 


T 


ஆகும் . 


aV 2 Gmi 

( x - x ; ) என்பதால் . 
2 2 * Ti 

1.3 
OV 

ஆனது ( , ) , 3 ) எனும் புள்ளியில் இத்துகள்கள் செலுத்தும் 
ax 
கவர் விசையின் * - கூறு 

அறிகிறோம் . 

இவ்வாறே 
OV OV 

ஆகியவை ) , 2 திசைகளில் இக்கவர் விசையின் 
ay 
கூறுகளாம் . 


என்று 


02 


2. 8 உள்ளீடற்ற கோளத்தின் ஈர்ப்பு விசை 

( i ) P என்பது கோளத்தின் வெளியேயுள்ள 
Q என்பது கோளத்தின் மேலுள்ள ஏதேனுமொரு புள்ளி . C ஆனது 


ஒரு புள்ளி 


Q 


a . 


X 


( O 


N 


P 


Q 


படம் 2.3 


கோளத்தின் மையம் , a அதன் ஆரம் என்க . படத்தில் QN I CP , 
Z QCN = 8 , Z QPN = p , CP = r , PQ = x . 


40 


உயர்நிலை வானவியல் 


| 


Q ல் வைக்கப்பட்டுள்ள ஒரு அலகுத் திணிவுள்ள துகளுக்கு P ல் 

G 
ஏற்படும் கவர் விசை 

PQ2 

ஆகும் . இதனை CP ன் திசையில் கூறு 

G 
படுத்த . கிடைப்பது cos ) . P லிருந்து PQ அளவு தூரத் 

PQA 
திலுள்ள கோளப் புள்ளிகள் QQ என்ற வட்டத்தில் இருக்கும் . 
இதன் மையம் N , ஆரம் Q.N. எனவே , கோளத்தை இத்தகைய 
இணையான வட்டங்களாக வெட்டிப் பிரிக்க , QQ வட்டத்தின் 
கவர் விசைக்கூறு CP ன் திசையில் - G 

27 - NO . adop 

cos . 

POP 
மேலும் சமச்சீரைக் கருதிப் பார்க்குமிடத்து விளைவு விசை CP ன் 
திசையிலேயே இருப்பது தெரிய வரும் . 


ஆகவே விளைவு விசை = -- G 


of 


27. a sin s . adap . 

x2 


cos - 


0 


* = a + 72 - 2 ar cos ) என்பதால் , xdx = ar sin a d8 , மேலும் 

ra + * 3 -ae 
cos 

27x 


[ + a 

xdx 
2a 

P 
T 


- 


எனவே விளைவு விசை = 


-G 


r ? - + x2 - a2 

2r 


x2 


I = a 


Gree co - 3 ) ( 


1 


T + 6 


= 


+ x 


- 


{ 

) 
Gree {u - ( 1 + )+2 
-c"3°[(re-d"). = +2 ]= -cºre 


+ 2a 


2a 


|| 


72 -2 + 2a 


கோள ஓட்டின் ( shell) மொத்த திணிவு M எனில் , M = 4m aap . 

GM 
எனவே அதன் விளைவு விசை = - 

இது 

P லிருந்து என் 

2 
திசையில் ஏற்படுகிறது என்பதை நெகடிவ் குறி காட்டுகிறது . 
கோள ஓட்டின் மொத்தத் திணிவு M க்குச் சமமான திணிவுள்ள 
ஒரு துகளை , கோளத்தின் மையத்தில் நிறுத்தினால் , இத்துக்களுக்கு 

GM 
P ல் கவர் விசை 

12 

ஆக இருக்கும் . 


இப்போது ஒரு கன கோளத்தை எடுத்துக் கொள்வோம் . 
P என்பது ஒரு வெளிப்புள்ளி என்க . கன கோளத்தை , கோள 


கெப்ளரின் விதிகள் 


41 


ஓடுகளின் அடுக்காகக் கருதலாம் . ஒவ்வொரு ஓட்டின் மையம் C யும் 
ஒன்றேயாதலால் , இவ்வோடுகளின் விளைவு விசை CP ன் திசையில் 
இருக்கும் . மேலும் விளைவு விசை 
G ( கோள ஓடுகளின் மொத்தத் திணிவு ) 

12 
G. ( கன கோளத்தின் திணிவு ) 

13 
எனவே , ஒரு கன கோளமானது , அதன் வெளியேயுள்ள ஒரு 
புள்ளியில் செலுத்தும் கவர் விசையானது , 

அக்கோளத்தின் 
திணிவுக்குச் சமமான திணிவுள்ள துகளொன்றை அதன் மையத்தில் 
நிறுத்தினால் அத்துகள் அப்புள்ளியில் செலுத்தும் கவர் விசைக்குச் 
சமம் . 

மேற்கூறிய நிரூபணத்தில் , எல்லா ஓடுகளின் அடர்த்தியும் 
சமமானதாக இருக்கத் தேவையில்லை என்பதைக் கவனிக்க ; 
ஒவ்வொரு ஓட்டின் அடர்த்தி மட்டும் நிலையானதாக இருந்தால் 
போதுமானது . எனவே , வெளிப்புள்ளியொன்றின் மீது ஒரு கன 
கோளத்தின் கவர் விசை , அது ஒரே சீரான அடர்த்தியுள்ள 
தாயிருந்தாலும் , அல்லது அடர்த்தியானது ஓட்டுக்கு ஓடு மாறு 
பட்டிருந்தாலும் , தலைகீழ் வர்க்க விதியை 

மேற்கொள்ளும் 
என்றறிகிறோம் . 

அடுத்து , ஒரு கோளத்தின் விசைத்தேக்கத்தைக் 
முற்படுவோம் . முதலில் உள்ளீடற்ற கோள ஓட்டினை எடுத்துக் 
கொள்வோம் . ( எனும் புள்ளியில் வைக்கப்பட்ட அலகுத்துகளின் 

G 
விசைத் தேக்கம் P ல் 

எனவே QQ 
PO என்று நாமறிவோம் . 
வட்டத்தின் மீதுள்ள புள்ளிகளின் மொத்த விசைத் தேக்கம் 
G21 - MQ ada - 

முன்போலவே கோள ஓட்டினை இத்தகைய 
PQ 
வட்ட வளையங்களாகப் பிரித்துள்ளதாகக் கருதினால் , 

மொத்த 
விசைத் தேக்கம் 


காண 


p . 


7 


G.2 7. a sing . a dap 


* 


T + a 


G. 2 * a . 


P 


-S 
- 

* . * 
- = - 6 . 27 , 24 -- 6.41, " 


r - a 


42 


உயர்நிலை வானவியல் 


எனவே 


கோள ஓட்டின் மொத்தத் திணிவுக்குச் சமான 
திணிவுள்ள துகளை கோள மையத்தில் நிறுத்தினால் , கோளத்தின் 
வெளிப்புள்ளியில் இதன் விசைத் தேக்கமும் , கோள ஓட்டின் 
விசைத் தேக்கமும் சமம் . 


ஒரு கன கோளத்தினைப் பல பொதுமையக் கோள ஓடுகளின் 
தொகுப்பாகக் கருதுக . வெளிப்புள்ளி 

யொன்றில் 

ஒரு 
கோளத்தின் விசைத் தேக்கம் 


கன 


( கோள ஓடுகளின் மொத்தத் திணிவு ) 


G. 


T 


( G கன கோளத்தின் திணிவு ) 


// 


rT 


P ஆனது கோள ஓட்டின் உட்புறம் இருந்தால் , P ல் கோள 
ஓட்டின் விசைத் தேக்கம் 


a + r 


x de 


G.2 a . 


.Pp 


= 


T 


* 


-7 


= -G.2 " > 2r = -G.47 pa 


அதாவது கோள ஒட்டின் எந்த ஒரு புள்ளியிலும் அவ்வோட்டின் 
விசைத்தேக்கம் நிலையானதாக இருக்கும் . விசைத் தேக்கத்தின் 
பகுதிவகைக் கெழுக்களே விசையின் கூறுகளாதலால் , ஒரு கோள 
ஓட்டின் விளைவுகவர்விசை , அதன் உட்புறப் புள்ளிகளில் பூச்சியம் 
ஆகும் . 


ஒரு கன கோளத்தின் உட்புறத்தில் P என்பது ஒரு புள்ளி 
என்க . 

கன கோளத்தைக் கோள ஓடுகளாகப் பிரிக்க . P ஆனது 
சில ஓடுகளுக்கு உட்புறமிருக்கும் . அத்தகைய ஓடுகளின் விளைவு 
விசை P ல் பூச்சியமாகும் . ஏனைய ஓடுகளுக்கு P வெளிப்புற 

+ r3 . P 
மிருப்பதால் , P ல் அவற்றின் மொத்த விளைவு விசை = - G. 

G.p7 . எனவே P என்பது உள்புள்ளியானால் , p ல் கன 
கோளத்தின் கவர்விசை நேர் தூர விதி ( law of direct distance ) யை 
மேற் கொள்கிறது . 

இதுவரை நாம் கண்ட பொருள்களை அடியில் அட்டவணைப் 
படுத்திக் காட்டியிருக்கிறோம் . 


72 


கெப்ளரின் விதிகள் 


43 


கோள ஓடு 


கன கோளம் 


உள்புள்ளி வெளிப்புள்ளி உள்புள்ளி வெளிப்புள்ளி 


விசைத் 
தேக்கம் 


4.asp 
- G.4 pa - G. 


G. 3 mpre+ c Girap 


T 


விளைவு 


0 


G. 4 5 - G. * T Pr 


G. Hr as p 


விசை 


T 


T 


8 


கோள வடிவிலுள்ள பொருள்களின் கவர்விசை , விசைத் 
தேக்கம் ஆகியவைகளை , கவுசு தேற்றத்தைக் கொண்டு எளிதில் 
தருவிக்கலாம் . விசைத் தேக்கங்களைப் பற்றிய கவுசுத் தேற்றமாவது : 
S என்பது ஒரு மூடிய வளைபரப்பு , V அதனால் உண்டாக்கப்பட்ட 
பருமம் ( volume ) என்க . துகள்களின் விளைவு , கவர் விசைகளின் 
செங்கோட்டுக் கூறுகளின் பின் மீதான தொகையானது , சிக்கு 
உட்புறம் இருக்கும் துகள்களின் மொத்தத் திணிவைப்போல் 4 1 G 
பங்குக்குச் சமம் . 

ands = 4w G ( 2 mi) .. 


P 


ds 


T 


CC 


Q 


படம் 2.4 


நிரூபணம் : - 

என்னும் உட்புறப்புள்ளியில் திணிவு m கொண்ட ஒரு துகளை 
வைக்க . என்பது பின் ஏதேனும் ஒரு புள்ளி என்க . ளன் கவர்விசை 

Gm 
P ல் 

இக்கவர் விசையின் செங்கோட்டுக் கூறு 


Gm 


2 


QP2 


T 


44 


உயர்நிலை வானவியல் 


dS ன் மீது 


Gm cos 0 

P ல் பின் ஒரு சிறு பாகம் d S என்க . 
m ன் கவர்விசையின் செங்கோட்டுக் கூறு . 


8 


TT 


. 


gn 


Gm cos 0 ds 

12 


du என்பது பினால் Q ல் தாங்கப்பட்ட கன கோணம் எனில் இது 
Gm do வுக்குச் சமமாகும் . எனவே இத்தகைய கூறுகளின் தொகை 

= Jfsnds = // Gm dw = Gm . 4. . 
= I gana 

S 
Q என்பது S க்குள் ஏதேனுமொரு புள்ளியென்பதால் , m ஆனது 
S க்குள் எங்கிருந்தாலும் // gxdS = 4 1 Gm . இப்போது m1 , mg ... mx 

S 
என்பவை பிக்குள்ளிருக்கும் வெவ்வேறு ஈர்க்கும் துகள் திணிவு 
களெனில் , இவையனைத்தின் கவர்விசைகளின் செங்கோட்டுக் கூறு 
களின் பின் மீதான தொகையானது 


. 


7 
Σ 


// ga ds = 4r G 

S 


4= 


mi 


Isr 


அடுத்தபடியாக , Q என்பது S க்கு வெளியிலுள்ள புள்ளி . அங்கு 
m எனும் ஒரு துகள் திணிவு வைக்கப்பட்டிருக்கிறது என்க . dss 
மீது இதன் கவர் விசையின் செங்கோட்டுக் கூறு முன் போலவே 
Gm dw . ஆனால் பின் மீதான தொகை = J./ Gm dw = 0 . ஏனெனில் 
Q , S க்கு வெளியிலுள்ள புள்ளி. 

எனவே ஈர்க்கும் திணிவுகள் எங்கிருந்தாலும் , பின் மீதான 
அவற்றின் கவர்விசைகளின் செங்கோட்டுக் கூறுகளின் தொகை 
= 4 £ G ( Em ) , ஆகும் . 

இப்போது K என்பது ஒரே சீரான அடர்த்தியுள்ள கன கோள 
மாகவோ , அல்லது அடர்த்தியானது மையப்புள்ளியிலிருந்து உள்ள 
தூரத்திற்கேற்ப மாறுபடும் கன கோளமாகவோ இருக்கட்டும் . இதன் 
திணிவு M என்க . S என்பது இதே மையத்தைக் கொண்ட , K யை 
உள்ளடக்கிய ஒரு கோள ஓடு என்க . பின் ஒவ்வொரு புள்ளியிலும் 
K ன் கவர் விசை சமமாக இருக்கும் . மேலும் இவ்விசை ஆரத் 
திசையில் இருக்கும் . எனவே / / gads = J / gds 

g .42 


. 


எனவே g . 477 = 4 TGM . 


ஆனால் இத்தொகை = 47 G. M. 

GM 
அதாவது = 


12 


கெப்ளரின் விதிகள் 


45 


உள்ளது . 


விசைத் தேக்கத்திற்கும் நிலைச் சக்திக்கும் ஒரு தொடர்பு 

கவர்விசைவெளியில் ஒரு அலகுத் துகளானது 
தற்போதைய நிலையிலிருந்து கந்தழிக்குச் செல்லுகையில் அது 
செய்யும் வேலையே , அதன் தற்போதைய நிலைச் சக்தியாகும் . 
ஆகவே நிலைச்சக்தி 


=j (- * ) + -- CM 


இதுவே விசைத்தேக்கம் என்பதைக் கவனிக்க . 

வானத்தில் கோள்களும் விண்மீன்களும் பொதுவில் கோள 
வடிவில் இருப்பதனால் , இவற்றின் ஈர்ப்பு சக்திகள் , அவைகளைப் 
புள்ளிகளாகக் கருதினால் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு அளவே 
கொண்டுள்ளன என்பது இதிலிருந்து தெரிகிறது . 

விண்மீன்களுக்கு இடையே ஒரு எரிமீன் செல்வதானது , ஒரு 
கோளத்தினுள் ஒரு துகள் நகருவதைப் போன்றது . 

மேலே கொடுத்துள்ள ஈர்ப்பு விதிகள் கோளவடிவிலுள்ள 
பொருள்களுக்கே பொருந்தும் . மேலும் இவற்றின் அடர்த்தியும் ஒரே 
சீரான தாகவோ , அல்லது மையத்திலிருந்தான தூரத்தைப் பொறுத்து 
மட்டுமே மாறுபவையாகவோ இருத்தல் வேண்டும் . அப்படியில்லா 
விடில் , ஈர்ப்பு விசைகளில் மாறுதல்கள் ஏற்படும் . இவற்றைப் பற்றி 
நான்காம் அத்தியாயத்தில் ஆராய்வோம் . 


பயிற்சி 2 


1. ஒரு கன கோளத்தின் அடர்த்தி , அதன் பரப்பிலிருந்து காணப்படும் 
ஆழத்துடன் நேர்மாறுகிறது என்க . அக்கோளத்தின் உட்புள்ளியொன்றில் 
அதன் கவர்விசை மீப்பெரு மதிப்பை எங்கு அடைகிறது என்று காண்க . இதன் 
மதிப்புக்கும் , கோளத்தின் வெளிப்பரப்பின் மேலுள்ள விசை அளவுக்குமுள்ள 
விகிதத்தைக் காண்க . 


2. ஒரு கன கோளத்தின் அடர்த்தியா " எனில் , அதன் விசைத் தேக்கத்தை 
( i ) உட்புள்ளியிலும் ( ii ) வெளிப் புள்ளியிலும் காண்க . 


3 . 


மைய விசை இயக்கம் 


3.1 திணிவு m கொண்ட ஒரு துகளின் மீது , எப்போதும் ) எனும் 
நிலையான புள்ளி வழியே செல்லும் ஒரு விசை தாக்குகிறது என்க . 
இத்தகைய விசையை மைய விசை ( central force ) என்போம் . 
0 விசை மையம் . நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி இத்துகளின் 
இயக்கச் சமன்பாடுகளை எழுதலாம் . கோண தூரக் கூறுகளில் இச் 
சமன்பாடுகள் , 


m 


= F , 


( 
1 
) 


* -- (4 ) }=F 
+4 ( ** ) = 0 


m 


( 
2 
) 


ஆகும் . 


Fr 


19 


4 


ON 


படம் 3.1 


! 


de 


நிலையான எண் 


என்று 


( 2 ) ம் சமன்பாட்டிலிருந்து 73 

என்பது 

dt 
அறிகிறோம் . 

do 
ra 

dt 


= h 


( 3 ) 


மைய விசை இயக்கம் 


47 


1 


1 


என்க . u = 


எனில் 


de 

= hus , மேலும் = 
dt - 


என்பதால் 


T 


l 


dr 
dt 


|| 


1 du 
ue dt 


1 du 

du 
hue = -h 
ue d8 

do 


- 


1 du da 
u2 d8 dt 


dar 
dt2 


dau da 
- h 

do2 dt 


dau 
- haus 

de2 


d2u 
இவற்றை ( 1 ) ல் பிரதியிட , m / - hau2 


Fr 


du 

F. 
அதாவது + u = 

( 4 ) 
dge 

mhaus 
என்ற சமன்பாட்டைப் பெறுகிறோம் . F , ஐ r- ன் சார்பாக அறிந்திருந் 
தால் , ( 4 ) ம் சமன்பாடு , அத்துகளின் பாதையின் வகைக் கெழு சமன் 

அமைகிறது . இதனைத் தீர்த்து , பாதையின் வடிவை 
அறியலாம் . 


பாடாக 


12 


de 

= h என்பதிலிருந்து , இரண்டாம் அத்தியாயத்தில் 

dt 
( 2.4 ) விவரித்தபடி , பரப்பளவு வேகம் நிலையானது என்று 
அறிகிறோம் . மேலும் , முதல் அத்தியாயத்தில் ( 1.4 ) கூறியபடி , 

da 
சுழல் உந்த அளவு mr2 என்பதனால் , இத்துகளின் சுழல் உந்த 

dt 
அளவு ஒரு மாறிலி என்று அறிகிறோம் . சுழல் உந்த அளவு m . v . ON 
என்பதால் , துகளின் வேகம் ON க்குத் தலைகீழ் விகிதத்தில் மாறு 
கிறது என்பதும் தெளிவு . 


அடுத்தபடியாக , சக்தித் தொகை ( Integral of energy) யினைக் 
காண்போம் . 


+ r 


+ rshau4 = h2 


3 * = ( 4 ) + r (4 ) = # (5 ) + = *{(Cs)* ++" 
எனவே 25 * = h { 2 % ### +2 « * ) 

-- 
* +(4 ma")= -hu { w + * ) 


d2 
- 2hua + u 

dea 


u2 


= F 

( 4 - லிலிருந்து ) 
எனவே 1 m = F. dr + E 


( 5 ) 


48 


உயர் நிலை வானவியல் 


F , என்பது என் சார்பு என்பதால் , JFr dr = -V (r ) என்று இருக்கு 
மாறு V எனும் ஒரு சார்பினைக் காண முடியும் . V ( r ) என்பது நிலைச் 
சக்தி ( Potential Energy ) . இதுவே விசைத் தேக்கமும் ( Potential ) 
ஆகும் . ( 5 ) ம் சமன்பாட்டை , mve + V ( r ) = E என்று எழுதலாம் . 
இதிலிருந்து நாம் அறிவதாவது : 

துகளொன்று மைய விசையினால் இயங்குகையில் , அதன் 
இயக்க சக்தி , நிலைச் சக்தி ஆகியவற்றின் கூடுதல் ஒரு மாறிலி. ” 

இதனை மொத்தச் சக்தி ( Total energy ) என்று குறிப்பிடுவோம் . 


3.2 ஒரு பொருள் இயக்கம் ( One body Problem ) 

0 என்பது நிலையான புள்ளி. இங்கு M எனும் திணிவு கொண்ட 
ஒரு துகள் நிலைத்திருக்கிறது . திணிவு m கொண்ட மற்றொரு துகள் , 
M ன் ஈர்ப்பு விசைக்குட்பட்டு இயங்குகிறது . m ன் மீது M ன் ஈர்ப்பு 

GMm 
விசை , M ஐ நோக்கி அளவு . 

கொண்டிருக்கும் . எனவே ( 1 ) ம் 
12 

GMm 
சமன்பாட்டில் F = 

மேலும் GM ஐ " என்று எழுதினால் , 


r2 


in 4 


F = 


சமன்பாடு ( 4 ) லிலிருந்து , m ன் பாதையை 


72 


dau 

+ u = 
d82 


( 
6 
) 


h2 


என்ற சமன்பாடு தருகிறது . இதனைத் தீர்த்தால் , 
u = c cos (8 - 8 ) + 

1 
இங்கு C , € என்பவை தொகையீட்டு நிலையெண்கள் . r = - என்பத 

1 


L 
ha 


11 


ch2 
னால் , e = என்று கொண்டால் 


ப 


T = 


1 + e cos ( 8-8 ) 


( 
7 
) 


இது ஒரு இருபடிவளைவின் சமன்பாடு . இதன் குவியம் 0 ; செவ்வ 

h2 
கலம் ; மையவகற்சி எண் € . 


P 


இருபடி வளைவின் நெட்டச்சு , முதலச்சுடன் ( initial line ) 
3 கோண அளவில் சாய்ந்துள்ளது . 0 விலிருந்து பாதையின் 
அண்மைப்புள்ளி ( pericentre ) யின் தூரம் , ( 7 ) ல் சிக்குப் பதில் : 


மைய விசை இயக்கம் 


49 


h3 
என்றிட்டு பெறப்படும் . இத்தூரம் 

ஆகும் . ( - 3 ) ஐ ய 

1 ( 1+ ) 
என்று எழுதுவது வழக்கம் . ய ஐ இயல்பு நெறிப் பிறழ்ச்சி (true 
anomaly ) என்றழைப்போம் . 


P 


AL 


n 


OWIE 


படம் 3.2 


சமன்பாடு ( 7 ) தரும் பாதை நீள்வளையமாகவோ , பரவளை 
வாகவோ , அதிபரவளைவாகவோ இருக்கலாம் . இதற்கு முறையே 
( i ) e < 1 , ( ii ) = 1 ( iii ) e > 1 ஆக இருக்க வேண்டும் . 
cha 

என்பதால் , பாதையின் வகையானது , தொகையீட்டு 
நிலையெண்ணான C , மேலும் கொடுத்துள்ள நிலையெண்கள் h , A 
ஆகியவற்றைப் பொறுத்துள்ளது . 


e 


my 


F = 


என்பதை ( 5 ) ல் பிரதியிட , கிடைப்பது 


12 


my 


m 2 


= E 


( 8 ) 


{ G ) " + " " } - " - 


d u 

my 
அதாவது , mha 

8 
u ஆனது மீப்பெரு அல்லது மீச்சிறு மதிப்பை மேற்கொள்ளும்போது 
du 

uu 

2E 
= 0. அப்போது 2 - 2 

= 0 . 
de 

13 


mh2 


212 


ஃ u = 


1+ 


* { + / 
ஆனால் ( 7 ) ம் சமன்பாட்டிலிருந்து u = { 1 + ccos (l - S) } எனவே 


m2 


he 


இதன் 


மீப்பெரு , 


மீச்சிறு 


மதிப்புகள் - ( 1 + 8 ) . 


50 


உயர்நிலை வானவியல் 


எனவே = / 


212 
1+ E 


( 9 ) 


maa 


என்றறிகிறோம் . 
( i ) & = 1 என்க . இப்போது E = 0 . பாதை ஒரு பரவளைவு . 

h2 
அண்மைத் தூரம் ( pericentric distance ) ( எனில் , = 2g . 

2g 
எனவே பரவளைவின் சமன்பாடு = 

1 + cos ( 0- E ) 


L 


பரவளைவுப் பாதையின் பொதுப்புள்ளியில் வேகம் 1 எனில் , 
( 8 ) ம் சமன்பாட்டிலிருந்து 


8 mẹº 


my 

= 0 . 


T 


21 . 


29 
எனவே 12 = 

" அதாவது = 
T 


/ 24 


rT 


தலைகீழ் வர்க்க விதிப்படி ஈர்க்கப்படும் ஒரு துகள் , முதலில் 
கந்தழியில் அசைவற்றிருந்தால் , விசைமையத்திலிருந்து தூரத்திற்கு 

24 
அது வரும்போது வேகம் ஆக இருக்குமல்லவா ? மறுதலையாக , 


- 


T 


7 தூரத்தில் - 


24 

அளவு வேகத்தில் நகரும் துகள் , தலைகீழ் வர்க்க 
விசை வெளியில் கந்தழிக்குச் சென்று நிலைத்துவிடும் . ஆகவே 
இந்த வேகத்தைத் தப்பிச் செல்லும் வேகம் ( Escape velocity ) 
என்கிறோம் . 

( ii ) 6 < 1 என்க . இப்போது E < 0 . பாதை ஒரு நீள் வளையம் . 
ஆதிப்புள்ளியிலிருந்து துகளின் மீப்பெரு தூரம்q , மீச்சிறு தூரம் 
ஏ என்க . நெட்டச்சின் நீளம் 2a எனில் , 
ha 

h2 
q = 

4 ( 1 + e ) 
எனவே 2 = a ( I - e ) , இதனால் பாதையின் சமன்பாட்டை 

a ( 1-3) 

1 + e cos w 
என்று எழுதலாம் . மேலும் , 13 = a ( 1-82 ) என்று ( 9 ) ல் பிரதியிட , 
2ya (1-2 ) 
E , அதாவது E = இதனை 

23 


q = 


( 1 - e ) * q + q = 2a 


mIL 


23 = 


1+ 


A3 


mil 


( 8 ) ல் பிரதியிட , , my2 . 


my 

; அதாவது 2 = | 
2a 


( - + ) 


T 


மைய விசை இயக்கம் 


51 


நீள் வளையப் பாதையை ஒரு முறை சுற்றுவதற்காகும் காலத்தை 
இப்போது எளிதில் கணக்கிடலாம் . T என்பது இதற்கான காலம் 
எனில் , 

பாதையின் மொத்தப் பரப்பு 
T = 

பரப்பளவு வேகம் 


27 


> 
. 


- 


Taº v1 = e3 raa 11- 3 
th 

Ha ( I - e ) 

V 
இதனின்று கெப்ளரின் மூன்றாம் விதியை எளிதில் தருவிக்கலாம் ; 
ஆதிப் புள்ளியில் சூரியன் இருப்பதாகவும் ., 

ஆனது எல்லாக் 
கிரகங்களுக்கும் ஒன்றே யென்றும் கொள்க . முறையே 231 , 2as 
நீளம் நெட்டச்சு கொண்டுள்ள பாதைகளில் செல்லும் இரு கிரகங் 
களின் கால வட்ட நேரம் 11 , T , எனில் , 


을 


27 


2 
Ti = 

al 
VH 


அவ 


17 


T 


ae 


VA 


வ 


T 
எனவே 


al 


T 


- 


இதுவே கெப்ளரின் மூன்றாம் விதி . 


T. 


aa 


( iii ) & > | என்க , இப்போது E > 0 பாதை ஒரு அதிபரவளைவு . 
இதன் குறுக்கச்சு நீளம் 2a எனில் , 


h2 


h2 


g 


g = 


4 ( 6 + 1 


# (e- 1) ! - 1= 22 


எனவே 12 = na ( 2 - 1 ) . பாதையின் சமன்பாடு 

a ( -1) .. 
Ite cos w 

2 |ta ( 83-1 ) 
மேலும் 3 = 1 + 

E 


T = 


. 


m 12 


my 


என்பதால் , E = 


இதனை ( 8 ) ல் பிரதியிட , 


2a 


тр 


à 


1mya - 


my 
2 a 


எனவே 3 = } 


([ A + + 


T 


3.3 இரு பொருள் இயக்கம் ( Two body problem ) , 

m , m . என்ற திணிவுகள் கொண்ட இரு துகள்கள் தலைகீழ் 
வர்க்க விசைப்படி ஒன்றையொன்று கவர்ந்து நகரட்டும் . 0 என்பது 


52 


உயர் நிலை வானவியல் 


நிலையான புள்ளி என்க . 


im , 000 


= fmo 


Om 


= r 


mom 
என்க . me , m ஆகியவற்றின் திணிவுமையம் 0 எனில் , 

J 
00 = I ? என்க . 

morn . + mrm 
ra 

mo tm 


mo 


Rimo 


ஈ m 


mo 





1 


ina 


Rm 


m 


mm 


படம் 


3.3 


Gmam - 

r , அதாவது 


Gmom 


mo- ன் மீது விசை 


T 


72 


13 


Gmom 


m- ன் மீது விசை 


r 


13 


derma 


Gmam 


இயக்கச் சமன்பாடுகள் m .. 


r 


( 10 ) 


dta 


13 


tam 


Gmom 


m 


T 


( 11 ) 


d t2 


r3 


dermo 


derm 


= 0 


dt2 


எனவே m . 

+ m 
dt2 

2 
அதாவது 

dt2 

( n ) = 0 , 


ஃ . ra = Ci t t C 2 
.. 0 ஆனது ஒரு நிலைக்கோட்டில் நகருவது புலப்படும் . 
( 10 ) , ( 11 ) ம் சமன் பாடுகளிலிருந்து , 
da 

G ( m + m ) 
dt2 ( -Img + rm ) 

73 

G ( m + ma ) 
அதாவது dt2 

13 


T 


dar 


= 


T 


( 12 ) 


மைய விசை இயக்கம் 


53 


இச்சமன்பாட்டிலிருந்து 

m . ஐச் 

சார்ந்த m ன் இயக்கத்தை 
அறியலாம் . வான இயக்கவியலில் m . ஐச் சூரியனாகவும் m ஐ ஒரு 
கிரகமாகவும் கொள்ளலாம் , அல்லது m . ஐ ஒரு கிரகமாகவும் m ஐ 
அதன் துணைக்கோளாகவும் கொள்ளலாம் . mox , moy , moz என்பன 
சூரியனை ஆதிப்புள்ளியாகக் கொண்ட நிலையான அச்சுகள் எனில் , 
( 12 ) ம் சமன் பாட்டை 


da x 


+ 


ம 
13 ) 


= 0 


( 13 ) 


dt2 


d2 ) 

+ 
d2121 


HY 
13 


( 14 ) 


da2 


+ 


12 
73 


= 0 


( 15 ) 


d t2 


என்று எழுதலாம் . இங்கு || = .G [ mo + m ) என்பதை அறிக . 
( 15 ) ம் சமன்பாட்டை ஆலும் ( 14 ) ம் சமன்பாட்டை 2 ஆலும் 
பெருக்கிக்கழிக்க 

d22 
y 

( 16 ) 
dt 

dta 


Z 2 


இதனைத் தொகைப்படுத்த , 


y 


dz | 
dt 


2 


dy 
dt 


= A 


( 17 ) 


இவ்வாறே 


d x 


2 


* 


dz 
dt 


( 18 ) 


dt 


dx 


2 


dy 
dt 


) 


= C 


( 19 ) 


dt 


இங்கு A , B , C என்பன தொகையீட்டு நிலையெண்கள் . ( 17 ) , ( 18 ) , 
( 19 ) ம் சமன்பாடுகளை முறையே x , y , 7 ஆல் பெருக்கிக் கூட்ட , 
Ax + By + Cz = 0 

( 20 ) 


எனவே m ஆனது m . ஐச்சுற்றி தளப்பாதையொன்றில் செல்கிறது . 
மேலும் இத்தளம் m . வழியே செல்கிறது . இத்தளத்தில் 0 ஐப் 
பொறுத்து mo , m ஆகியவற்றின் ஆரைத்தூரங்கள் Rm , Rm எனில் , 
இயக்கச் சமன்பாடுகளை 
da Rao 1.0 

1 . 

da 
dt2 

dt 

12 Rmidt 
d2 Rm de 

1 d 

2 de 

= 0 
d t2 dt 12 Rm dt 

dt 


- Rmo 


= 0 


54 


உயர் நிலை வானவியல் 


8 


என்றும் எழுதலாம் . இவற்றைக் கூட்ட , r = Rma + Rm என்பதால் , 
dar de G (mo + m ) . 

( 21 ) 
dt 

12 


(4 ) 


R 


mor 

de 
என்பதாலும் , Ram ஒரு நிலையான எண் என்ப 
mo + m 

dt 
de 
தாலும் , 12 நிலையான எண் = h 

( 22 ) 
dt 


எனவே 


இதன் கூறுகளே ( 17 ) , ( 18 ) , ( 19 ) ல் காணப்படுபவை . 

( 21 ) , ( 22 ) ம் சமன்பாடுகள் 3.1 , ( 1 ) , ( 2 ) ம் சமன்பாடுகளைப் 
போன்றவை . 

( 6 ) ம் சமன்பாட்டைப் போன்ற ஒரு 
சமன்பாடு இங்கு கிடைக்கிறது ; ஆனால் - = G ( mo + m ) என்பதை 
நினைவிற் கொள்க . எனவே ( 21 ) , ( 22 ) ன் தீர்வுகள் , 3-2ல் தந்துள்ள 
தீர்வுகளைப் போன்றவையே . 
எனவே mo ஐப் பொறுத்த m ன் சார்பு இயக்கத்தின் தீர்வை 

he 

I + e cos ( 0 - E ) 
என்று எழுதலாம் . இங்கு 
y = G ( mo + m ) 

( 23 ) 


L 


என்பதைக் கவனிக்க . 3.2 ல் கண்ட மற்ற உண்மைகளும் இங்கு 

m my + E 
பொருந்தும் . ஆனால் மொத்த சக்தி இங்கு 

m + mo 
கவனிக்கத் தக்கது . 


என்பது 


3.4 . நீள்வளைய இயக்கம் 

m ன் பாதையானது 10 ஐக் குவியமாகக் கொண்ட நீள்வளைய 
பாதையாக இருப்பது 

இருப்பது வான இயலில் மிக முக்கியமானதாகும் .. 
2a என்பது நீள் வளையத்தின் நெட்டச்சு எனில் , 
h2 = #a ( 1 - e ) 

( 24 ) 


எனவே பாதையின் சமன்பாடு 

a (1-2) 
1 + e cos W 


( 25 ) 


படத்தில் A PA என்ற வளைவு ஒரு நீள்வளையம் . அதன் 
மையம் 0. F என்பது அதன் ஒரு குவியம் . இங்குதான் mo 
இருப்பதாகக் கொள்வோம் . AA என்பது நீள் வயத்தின் நெட்டச்சு , 
A அண்மைப் புள்ளி . கிரகமானது P எனும் புள்ளியில் இருக்கும் 


55 


மைய விசை இயக்கம் 


போது நேரம் t , A யிலிருக்கும்போது நேரம் to என்க . A யிலிருந்து 
P க்குச் செல்வதற்கான நேரம் t - to கோணம் AFP ஐ ய என்று 
குறிக்கிறோம் . இதுதான் இயல்பு நெறிப் பிறழ்ச்சி ( true anomaly ) . 
AA ஐ விட்டமாகக் கொண்ட வட்டத்தை, P- இலிருந்து AA க்கு 
வரையப்பட்ட செங்குத்து P ல் வெட்டட்டும் . கோணம் POA ஐ , 


AR 


A 


0 F N 


A 


படம் 3.4 


- 


கிரகத்தின் மையவகற்சி நெறிப் பிறழ்ச்சி ( eccentric anomaly ) 
என்போம் . இதனை E என்று குறிப்பிடுவோம் . இயல் முறை வடிவ 
கணிதத்தில் E என்பது ஒன் மையவகற்சிக் கோணம் எனப்படும் . 

0P = 0A = a என்பதால் ON = a cos E. நீள் வளையத்தின் 


சிற்றச்சு 26 எனில் , b = a // i - 2 என்பதை நாம் அறிவோம் .. 
எனவே 

NP = b sin E = adi - 2 sin E 
மேலும் 
r2 = FP2 = FN2 + NP2 = ( ON - OF ) 2 + NP9 

( a cos E - ae ) 2 + a2 ( 1-82 ) sin3 E 
= a ( 1 - 2e cos E + cos E ) 

a ( 1 - 2 cos E ) 
எனவே r = a ( 1 - e cos E ) 

( 26 ) 
அடுத்தபடியாக , E க்கும் , மக்குமுள்ள தொடர்பைக் காண்போம் . 
E. ம் , ய - ம் எப்போதும் ஒரே காற்பகுதி ( quadrant ) யில் உள்ளதைக் 
கவனிக்க . 
NP an t - esin E MI - easin E 

( 27 ) 
a ( 1 - e cos E ) I - e cos E 
FN a cos E- ae 

cos E - e 

( 28 ) 
l - ecos E 
a ( l - e cos E ) 


2 


= 0 


sin W 


1 


|| 


COS 0 


= 


e 


56 


உயர்நிலை வானவியல் 


0 


- tana 


2 


திரிகோண கணிதத்தின்படி cos w = 


எனவே 


0 


1+ tana 


2 


w 
tana 

2 


|| 


1- cos w 
1 + cos w 


1 


cos E- e 
1- e cos E 

COS E - e 
1- e cOSE 


1 + 


( 1 + e ) ( 1 - cos E ) 
( 1 - e ) (1+ cos E ) 


1 + e 


tan2 


E 
2 


0 


எனவே tan 


! 


V 


1 + e 

-e 


tan 


E 
2 


( 29 ) 


2 


T என்பது நீள் வளையப் பாதையை ஒரு முறை சுற்றிவர ஆகும் 
காலம் என்க , நீள்வளையத்தின் பரப்பு r a v1-83 , பரப்பு வேகம் 
sh என்பதால் , 
2r as / 2 

( 30 ) 
h 
2 
T 

என்ற எண்ணை ) என்று குறிப்பது வழக்கம் . 


2 


T = 21 a2 VT 


27 


T = 


( 31 ) 


2 


27 


நிலையான சுழல் வேகத்தில் ஓரு துகளானது நீள் வளையப் 
பாதையை கால அளவில் ஒரு முறை சுற்றுமாயின் , அதன் சுழல் 
வேகம் 

T 

= n . இக்காரணத்திற்காக n ஐச் சராசரி இயக்கம் 
( mean motion ) எனப்படும் . ( 30 ) , ( 31 ) லிருந்து நாம் பெறுவது : 
naa3 = 4 

( 32 ) 
t - t . கால அளவில் , n எனும் நிலையான சுழல் வேகத்தை மேற் 
கொண்டுள்ள துகள் ஒன்று , A யிலிருந்து தொடங்கி M கோண 
அளவு நகர்ந்திருக்குமாயின் 
M = n ( t - t ) 

( 33 ) 
M ஐச் சராசரி நெறிப் பிறழ்ச்சி ( mean anomaly ) என்போம் . 


மைய விசை இயக்கம் 


57 


நீள் வளையத்தை , அதன் துணைவட்டத்தின் ( auxiliary circle ) 
குத்து வீழ்ச்சி ( orthogonal projection ) யாகக் கருதலாம் . இத்தகைய 
வீழ்ச்சியில் பரப்பளவுகளின் விகிதம் மாறுபடுவதில்லை . ஆதலால் 

A FP என்ற நீள்வளையப் பகுதியின் பரப்பளவு 

முழு நீள்வளையத்தின் பரப்பளவு 
A F P என்ற வட்டப் பகுதியின் பரப்பளவு 

முழு வட்டத்தின் பரப்பளவு . 
a E - 10F . NP 


па 


a E - Hae a sin E 


Ta8 


1 
21 


( E - sin E ) 


மேலும் , பரப்பளவு வேகம் நிலையானது என்பதால் 
A F P என்ற நீள்வளையப் பகுதியின் பரப்பளவு 
முழு நீள் வளையத்தின் பரப்பளவு 

n ( t - to ) M 
T 

2 . 


뿌 


nT 


எனவே 


1 
21 


( E - sin E ) - 


M 
21 


அல்லது E - sin E = M 

( 34 ) 
இந்தச் சமன்பாட்டை , கெப்ளரின் சமன்பாடு ( Kepler s equation ) 
என்று குறிப்பிடுவர் . 


கெப்ளரின் சமன்பாட்டை , மற்றொரு முறையிலும் வருவிக்கலாம் . 
( 26 ) ம் சமன்பாட்டை வகைப்படுத்த , 

dE 
= a e sin E AT 

( 35 ) 
dt 


dr 


( 36 ) 


( 25 ) ஐ வகைப்படுத்த 

dr e sin w radw e sin w 

h 
dt 

a (1-8 ) dt a ( l - 2) 
h2 = / - a ( 1-43 ) = n a4 (1-3) என்பதால் h = nav I_c? 
எனவே ( 36 ) லிருந்து 

dr e sin w naa 01- 3 = naesin w 
dt a ( 1 - 3 ) 

NI 


58 


உயர் நிலை வானவியல் 


dt 


இதனை ( 35 ) ல் பிரதியிட , கிடைப்பது 

dE n sin w 

01- e sinE 
படத்திலிருந்து r sin w = NP = a v1-2 sin E என்பதால் 

DE 
dt 

a (1- e cos E ) 

dE 
எனவே ( 1 - e cos E ) 


ma 


ma 


T 


= 1 


dt 


இதனைத் தொகையீடு செய்ய , E- & sin E = nt + c 

t = to எனில் E = 0 எனவே ( = - nt ) எனவே 


E - e sin E = n ( t - to ) 


அதாவது 


E- sin E = M 


3 

2 


கெப்ளரின் சமன்பாட்டைத் தீர்க்க முற்படுமுன் , கெப்ளரின் 
மூன்றாம் விதியின் சரியான உருவத்தை தருவிப்போம் . ( 30 ) ன் படி 

21 
T 

M 
a3 

23 G ( mo + m ) 
.. T 

அதாவது 
கா 

T2 4.2 


a 


= 


== 


இங்கு m ) என்பது சூரியனின் திணிவு , m என்பது ஒரு கிரகத்தின் 
திணிவு . a , T என்பன இக்கிரகத்திற்குச் சூரியனைச் சுற்றிய 
பாதையைக் குறிப்பவை . 


- m1 என்பது வேறொரு கிரகத்தின் திணிவு , 41 , 11 என்பன இதன் 
பாதையைக் குறிப்பவை எனில் 
G ( mo + m1 ) 

எனவே 
Ti ? 


ay3 


* 


= 


412 


ml 


1+ 


2 
1 


mo 


a3 || T 
a3 / 12 


5 


( 37 ) 


m 


1+ 


mo 


m 


mi 

என்ற விகிதங்கள் மிகச்சிறிய எண்கள் . வியாழனின் 
mo mo 
(Jupiter ) திணிவுதான் கிரகங்களின் திணிவுகளுள் மிகப் பெரியது ; 

1 
அதுவே சூரியனின் திணிவில் பாகம் தான் . எனவே , 

1047 


மைய விசை இயக்கம் 


59 


m 


mo 


T 


ப 


m1 

மிகச்சிறிய எண்களைத் தள்ளிவிட்டால் , 
mo 
a3 
T2 

என்று தோராயமாகக் கிடைக்கும் . இதுவே கெப்ளரின் 
மூன்றாவது விதி . கிரகத்திற்குக் கிரகம் திணிவுகள் மாறுபடுவதால் 
கெப்ளரின் மூன்றாவது விதி சரியல்ல . சரியான விதி ( 37 ) ல் 
தரப்பட்டதே. 

எடுத்துக்காட்டு : சனிக்கு ( Saturn ) , டைடான் ( Titan ) 
என்று பெயர் கொண்ட துணைக் கோள் உண்டு . இதன் காலவட்ட 
நேரம் ( period ) 15.945452 நாட்கள் . அதன் சராசரித்தூரம் சனியி 
லிருந்து .008166 வான இயல் அலகுகள் . சனியின் திணிவு , 

1 
சூரியனின் திணிவில் சுமார் என்று காட்டுக . 

3500 


2 


2 


G 


டைடான் , சனி , சூரியன் ஆகியவற்றின் திணிவுகள் முறையே 
ms , m , mo என்க . as , a என்பன முறையே , டைடானுக்கும் சனிக் 
கும் , சனிக்கும் சூரியனுக்கும் இடையிலுள்ள ( சராசரித் ) தூரங்கள் . 
காலவட்ட நேரம் டைடானுக்கு சனியைச் சுற்றி 19, சனிக்குச் 
சூரியனைச் சுற்றி T என்க . சரிப்படுத்திய கெப்ளர் விதிப்படி , 
T 412 T2 

41 
( ms + m ) 

( m + mo ) 
ag3 

a3 

G 
m உடன் ஒப்பிடுகையில் m ; மிகச்சிறியது . m ) உடன் ஒப்பிடுகையில் 
in சிறியது . எனவே இச்சமன்பாடுகளை 
12 

T2 

mo 
a3 G 

as 
என்று எழுதலாம் . ஐ மீன் வழி வருடங்களாக (siderial years ) வும் 

T2 
a ஐ வானியல் அலகுகளிலும் எழுதினால் , = 1 ஆகும் . 

a3 


412 


S 


in 


8 


m 


எனவே 


= 


3 
ass 
T 


1/ 


= 


( -008166 ) 3 

15.945 
365.256421 


1 
3501 

( சுமாராக .) 


mo 


2 


3.5 . கெப்ளரின் சமன்பாடு 

நீள்வட்ட இயக்கத்தின் தீர்வுக்கு மேலே தந்துள்ள சமன்பாடு 
கள் போதுமானவை . m , mo , a , e , to ஆகிய தரப்பட்டுள்ளதாகக் 
கொண்டால் , ( 23 ) ன் படி - ஐக் கண்டுபிடிக்கலாம் . ( 32 ) லிருந்து 
n தெரியவரும் . இதனால் 31 லிருந்து 1 கிடைக்கும் . கொடுத்துள்ள 
நேரம் ( எனில் M = n ( t - to ) என்று கணக்கிடலாம் . கெப்ளரின் 


= esimE | 


60 


உயர்நிலை வானவியல் 


சமன்பாட்டைத் தீர்த்தால் E கிடைக்கும் . இதிலிருந்து ( 26 ) ஐக் 
கொண்டு 7 - ஐயும் , ( 29 ) ஐப் பயன்படுத்தி ய - ஐயும் பெறலாம் . இக் 
கணக்கீடுகளில் , கெப்ளரின் சமன்பாட்டைத் தீர்ப்பதே எளிதற்ற 
காரியம் ; மற்றவை சாதாரணச் சமன்பாடுகளே . 

ஏனெனில் 
கெப்ளரின் சமன்பாடு ஒரு அதியியல் சமன்பாடு ( transcendental 
equation ). 

கெப்ளரின் சமன்பாட்டைத் தீர்க்க நூற்று இருபதுக்கும் மேலான 
வழிமுறைகள் கண்டுபிடிக்கப் பட்டுள்ளன . அவற்றில் சிலவற்றை 
அடியில் விவரிப்போம் . 

இவையனைத்துமே தோராய முறைகள் 
என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் . 

முதலில் கெப்ளரின் சமன்பாட்டுக்கு ஒரேயொரு தீர்வு உள்ளது 
என்று காட்டுவோம் . 

f ( E ) = E- e sin E - M என்க . 
Sr < M < ( s + 1 ) r , S ஒரு முழு என்க . 

f ( s ) = sr - M < 0 , f ( s + 1 ) ( s + 1 )ா - M > 
எனவே f ( E ) = 0 என்ற சமன்பாட்டிற்கு , சா க்கும் , ( 5 + 1 ) க்கு 
மிடையே ஒரு தீர்வு உள்ளது . மேலும் f ( E ) = 1 - e cos E. ஆனால் 
e < 1 என்பதால் , E ன் எல்லாமதிப்புகளுக்கும் f ( E ) > 0 . எனவே 
f ( E ) ஆனது ஓர் ஒருசீர் ஏறும் சார்பு ( monotonic increasing 
function ). ஆகவே f ( E ) = 0 க்கு ஒரேயொரு தீர்வுதான் உள்ளது 
என்றறிகிறோம் , 

( i ) வரைபட முறை : 

M = E - e sin E என்ற சமன்பாட்டில் , M தரப்பட்டுள்ளது ; 
E காணப்பட வேண்டும் . 

ஃ . E - M = e sin E 
y = E - M , y = e sin E 6T60 P இரு 

வரைபடங்களை 

வரைக . 


> 0 . 


துy 


y = E - M 


P 


A 


04 . 


E 


--- 


E5 


7G 


படம் 


3.5 


மைய விசை இயக்கம் 


61 


இவை P எனும் புள்ளியில் வெட்டிக் கொள்ளட்டும் . PQ என்பது 
E- அச்சுக்குச் செங்குத்தாக வரையப்பட்டால் , 0 Q = E , என்பது , 
PQ = E0 - M , PQ = e sin E. என்பவற்றிற்கிணங்க அமையும் . 
6T 607Cu E. - M = e sin Eo . 

M = E0 - e sin E .. 


இதனால் E , தான் கெப்ளரின் சமன்பாட்டின் தீர்வு என்றறிகிறோம் . 


முதலில் தன் மதிப்பைத் தோராயமாக இம்முறையில் அறிக . 
பிறகு இதன் அருகாமையில் இரு வரைபடங்களையும் பெரிய அளவில் 
மிக நுணுக்கமாக வரைந்து கொள்க . இப்போது இவை வெட்டும் 
புள்ளியின் E- அச்சுத்தூரம் முன்னதை விட அதிக நுணுக்க 
மானதான இருக்கும் . 


( ii ) நியூட்டனின் உருளும் வட்டத்தட்டு முறை 

ஒரு அலகு ஆரமுள்ள ஒரு வட்டத்தட்டு XY என்ற கோட்டின் 
மேல் உருண்டு ( rolling ) செல்லட்டும் . ஒரு நிலையில் வட்டமையம் A , 


B 


S 


N 


2 


Y 


P 


0 


படம் 


3.6 


தொடுபுள்ளி P என்க . 

E அளவு 

கோணம் உருண்டபின் 
இவ்வட்டத்தின் மையம் B , புதிய தொடுபுள்ளி Q என்க . P எனும் 
பழைய தொடுபுள்ளி வட்டத்தில் இப்போது R என்னுமிடத்தி 
லிருக்கிறது . எனவே ZQBR ன் அளவே E ஆகும் . 


S எனும் புள்ளி , A P ன் மீது AS = e என்றபடி இருக்கட்டும் . 
வட்டத்தகடு உருண்டபின் S ஆனது S என்ற நிலைக்கு வந்தால் , 
S இப்போது BR ன் மேலுள்ள புள்ளி , 

BS = 8 . B Q க்குச் 
செங்குத்தாக S .N வரைக . S ஆனது XY ன் திசையில் நகர்ந்துள்ள 
தூரமே M ஆகும் என்று இப்போது காட்டுவோம் . 


. 


62 


உயர் நிலை வானவியல் 


நிரூபணம் : X1 ன் திசையில் 3 நகர்ந்த தூரம் 

= PQ - S .N 
= வில் RQ - SN 
= 1 . E- BS , sin E 
= E - e sin E. 


= M . 


எனவே நிரூபணம் நிறைவு பெற்றது . 


இப்போது பிஐ M தூரம் ஜூன் திசையில் நகருமாறு வட்டத் 
தகட்டை உருட்டுக . இதனிடையில் எந்தக் கோண அளவுக்குத் 
தகடு சுற்றியது என்று அளக்க . இதுவே E ன் மதிப்பாகும் .. 


( iii ) தொடர் மாற்றி முறை ( Reversion of series method ) 

முதல் தோராயமாக E ன் மதிப்பை M என்று கொள்ளலாம் . 
இதனை E ) என்று குறிக்க . E = M. 

& என்பது மிகச்சிறிய எண் என்றால் , E க்கும் M க்கும் அதிக 
வித்தியாசம் இருக்காது . எனவே சைனுக்குள் E க்குப் பதிலாக E , 
என்றே எழுதி E , = M + e sin M என்று பெறலாம் . இதுவே 
இரண்டாம் தோராயம் , 
E க்கு E , என்று ( சைனுக்குள் ) கெப்ளரின் 

கெப்ளரின் சமன்பாட்டில் 
புகுத்தி மூன்றாம் தோராயத்தைப் பெறுக . 

E : = M + e sin E , 
= M + e sin ( M + e sin M ) 
= M + esin M cos ( e sin M ) + e cos M sin ( e sin M ) 


e என்பது மிகச்சிறிய எண் என்பதால் , 

ea sin 2M e4 sin4M 
cos ( e sin M ) = 1 

+ 
| 2 

23 sin3M 25 sin 5M 
sin ( e sin M ) = e sin M 

+ 


4 


| 3 


| 5 


இவற்றை E3 ல் பிரதியிட்டு , வரை நிறுத்திக் கொண்டால் 

82 sin 2M 
Es = M + esin M / 1 

+ e cos M ( e sin M ) 
| 2 


(1 


1 ) 


= M + e sin M + 2 sin M cos M 


2 


= M + e sin M + 


sin 2M 
2 


1 


மைய விசை இயக்கம் 


63 


இம்முறையில் திரும்பத் திரும்பச் செயல்படுவதால் , E க்கு மேலும் 
மேலும் நுணுக்கமான ( accurate ) மதிப்புகள் கிடைக்கின்றன . 
அடுத்த தோராயம் 

23 

3 
E 

sin M + 

2 

sia 2M +8 sin 3M . 


( iv ) நியூட்டனின் வகையீட்டு முறை 

-ேன் மதிப்பு மிகச்சிறியதாக ( -2 க்கும் குறைந்ததாக ) இல்லா 
விடில் , தொடர்மாற்றி முறையில் நுணுக்கமான மதிப்பைப் பெற பல 
உறுப்புகளை எடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கும் . எனவே நடை 
முறையில் பயனற்றதாகிவிடும் . அந்நிலைகளில் நுயூட்டனின் 
வகையீட்டு முறையைக் கடைபிடிக்கலாம் . 

கொடுத்துள்ள M க்கு இசைந்த E ன் தோராய மதிப்பொன்றை 
E0 என்க . M , = E. - e sin E. என்க . M ஆனது Eல் ஒரு 
தொடர்ச்சியுள்ள ( continuous ) மாறி என்பதனால் , M = f ( E ) எனில் , 
டேலர் தேற்றப்படி , 

( E - E . ) 
M = f ( E ) + ( E - E ) f ( E ) + 

f ( E ) + ... 

| 2 
E - E , ஒரு சிறிய எண் . எனவே ( E - E ) , ( E - E ) , ... 
ஆகியவற்றை நீக்கிவிடலாம் ( முதல் தோராயம் ) என்க . 
M = f ( E ) + ( E - Ef ( E ) , மேலும் f ( E ) = 1 - . cos E. 

M - E0 + 6sin E. 
எனவே E = E0 + 

1- e cos E. 
இவ்வாறே அடுத்தடுத்துச் செயல்பட்டு , E க்கு மிக நுணுக்கமான 
மதிப்புகளைப் பெறலாம் . 


( v ) அட்டவணை முறை ( Numerical method ) 

E ன் சில மதிப்புகளுக்குச் சரியான M ன் மதிப்புகளை , வெவ்வேறு 
ன்ே மதிப்புகளுக்கு அட்டவணைப் படுத்தியுள்ளனர் . இத்தகைய 
அட்டவணைகளிலிருந்து இடைச் செருகல் ( inverse interpolation ) 
முறைப்படி , கொடுத்துள்ள M க்கு இசைந்த E ன் மதிப்பைக் 
கண்டுபிடிக்கலாம் . 

( vi ) தொடர் முறை ( Series method ) 

கெப்ளரின் சமன்பாட்டிலிருந்து E ஐ M ன் சார்பாகத் தீர்த்து 
M ல் ஒரு கந்தழித் தொடரைப் பெற்றுள்ளனர் . இது 


E = M + 2 


sin PM 

p 


Jp ( pe ) 


p = 1 


64 


உயர்நிலை வானவியல் 


என்பதாம் . இங்கு 7 என்பது பெஸ்ஸல் சார்பு ( Bessel function ) 
எனப்படும் . பெஸ்ஸல் சார்புகள் , பயன்படு கணிதப் பகுதியில் 
வெகு விரிவாக ஆராயப்பட்டுள்ள சார்புகளாகும் . Jp ( x ) என்பது 


day 
das 


1 dy 
+ 

* dx 


+ 


( 1- ) , 


= 0 


என்ற வகைக் கெழுச் சமன்பாட்டின் ஒரு சிறப்புத் தீர்வாகும் . 


Jn ( x ) க்குக் கந்தழித் தொடர்கள் தரப்பட்டுள்ன : 


2r + p 


Jp ( x ) = 

p = 1 


2 


சிறப்பாக , J1 ( e ) = 


) 


+ 


8 


192 


Σ --- (5) + 

-... ) 
* 1 --- 

( 


22 


e4 


J2 ( 2e ) = 


+ 


3 . 


24 


983 


9.82 


81 4 


13 ( 3e ) = 


1 


+ 


--- 


16 


16 


640 ) 


Jp (xj ஐத் தொகை (integral ) யாகவும் எழுதலாம் : 


T 


1 


Jp ( pe ) 


Ş 


cos ( pE - pe sin E ) dE 


1 


Ja ( x ) 


cos ( ne- * sin 8 ) d a 


Ja ( x ) க்கு ஒரு திருப்புச் சூத்திரமொன்று : 


2n 1Jn - 1 (xx) + Jn + 1 (3 ) 


( vii ) பிரவுன் முறை ( Brown s method ) 

பல கிரகங்களின் பாதைகளுக்கு உன் மதிப்பு சுமார் 0-1 ஆக 
இருக்கிறது . இந்நிலையில் E = M + x என்று எழுதி ஐக் கணக் 
கிடலாம் . 


மைய விசை இயக்கம் 


65 


M = E- & sin E , E = x + M என்பதால் , x = { sin ( M + x ) 
13 

x5 
| 3 

| 5 


sin x = x - 


+ 


3 sin3 ( M + x ) 


es sin5 ( M + x ) 


ẻ sin ( M + x ) 


+ 


... 


3 


| 5 


எனவே sin x - 2 ( sin M cosx + cos M sins ) 


3sin3 ( M + x ) 

| 3 
5 sin ( M + x ) ... 

5 


+ 


COS X 


அதாவது sin x ( I - e cos M) - e sin M. 

- 3 sin3 ( M + x ) ssin ( M + x ) ..... 

+ 

15 


-- 


| 3 


sin x ( 1 - e cos M ) - e sin M cos x = Asin ( x - xo ) என்க . 
அப்பொழுது A cos xo = 1 - cos M , A sin x = e sin M 
எனவே A2 = ( 1 - cos M } 2 + a sin M = 1-26 cos M + 3 

e sin M 
மேலும் 

1- e cos M 


tan * 0 


| 


எனவே 


ఆ 


sin ( x - o ) = - 


23 

sin3 ( M + x ) + 
6A 


sin ( M + x ) - 


120A 


இங்கு வலப்புறம் கக்குப் பதில் x ) என்றிட்டு , இரண்டாம் உறுப்பைத் 
தள்ளிவிட்டால் , 

3 
sin ( x - xo ) -- sin ( M + xo ) 

6A 
இதனின்று என் மதிப்பைப் பெறலாம் . தீர்வு எனில் , E M + . 

எடுத்துக்காட்டு : = 2 , M = 40 எனில் , E ன் மதிப்பைக் 
காண்க . 


கணக்குகளில் கோண அளவுகள் டிகிரியில் தரப்பட்டிருக்கும் . 
C மட்டும் எண்ணாகத் தரப்பட்டிருக்கும் . கோணங்களையும் எண் 
களாக ரேடியனில் மாற்றிக்கொண்டு கணக்குகளைச் செய்யலாம் . 
அல்லது -ஐயும் டிகிரி அளவில் மாற்றி எழுதிச் செயல்படலாம் . 

2X180 
இங்கு E = 40 ° ; & = ° 2 = 

= 11.46 


உ - 5 


66 


உயர் நிலை வானவியல் 


எனவே sin E1 = • 6428 , e sin M = 7-24 
. E = M + e sin E , = 40 + 11.46X.6428 = 40 + 7.24 = 47.24 

டிகிரிகள் . 
sin Eg = • 7340 , & sin Ex = 11.46x - 7340 = 8.410 
.. Ex = M + e sin E , = 40 + 8.41 = 48-41 டிகிரிகள் 
sin E : = • 7480 , e sin E , = 11.46X.7480 = 8-572 
ஃ E , = M + e sin E ; = 40 + 8-572 = 48-572 டிகிரிகள் 
sin E = • 7498 , & sin E = 11.46 X -7498 = 8.594 
ஃ . E ; = M + e sin E4 = 40 + 8.594 = 48.594 டிகிரிகள் 
sin E ; = 7501 , e sin E ; = 11.46x - 7501 = 8.598 
ஃ E = 40 + 8-598 = 48-598 டிகிரிகள் 
sin E = • 7501 , e sin E ; = 8-598 
. E , = 48-598 டிகிரிகள் 

= 48 ° 35 ° 52 " .8 


இந்த கணக்கீட்டில் நான்கு முக்கிய இலக்க மடக்கைகள் 
பயன்படுத்தப்பட்டன . முறையை விளக்குவதற்கு மட்டுமே இது 
பயன்படும் . வானியலில் பொதுவில் ஏழு தசம இடமடக்கை 
அட்டவணைகளையே பயன்படுத்துகின்றனர் . 

கெப்ளரின் சமன்பாட்டைத் தீர்க்கும் அவசியம் E ஐக் கணக் 
கிடுவதற்காகவே . E ஐக் கண்டுபிடித்துவிட்டால் , யஐக் கணக் 
கிடலாம் . . 

ய விலிருந்து 7 ஐயும் பெறலாம் . E ஐக் கணக்கிடாமலே 
யஐக் கணக்கிட சிறப்பு அட்டவணைகள் தயார் செய்யப்பட்டுள்ளன . 
வற்றில் மக்கும் , M க்கும் பல்வேறு 

M க்கும் பல்வேறு மதிப்புகளுக்கு இசைந்த 
( w - M ) ன் மதிப்புகள் தரப்பட்டுள்ளன . ( w - M ) ஐ மையச்சமன்பாடு 
( equation of centre ) என்று குறிப்பிடுகிறார்கள் . ( w - M ) உடன் 
M ஐக் கூட்டினால் ய கிடைக்கும் . 


3.6 நீள்வளையப் பாதையில் விரிவுகள் ( Expansions in an ellipti 

orbit ) 

பல கணக்கீடுகளில் E , r , w முதலியவற்றை நேரடியாக M ன் 
சார்புகளாக எழுதுதல் அவசியமாகிறது . இச்சார்புகள் கந்தழித் 
தொடர் வடிவில் , M ல் காலவட்டச் சார்புகளாக அமைதல் நலம் 
( அத்தியாயம் 7 பார்க்க ) . 


f ( M ) = } a, + ) ( ap cos n M + b . sin » M ) என்க . 


n = 1 


மைய விசை இயக்கம் 


67 


இருபுறமும் 0 விலிருந்து 21 வரை தொகையீடு செய்ய , 
2 

27 
f ( M ) dM = } ao.27 . எனவே ao 

f ( M ) dM 


S f ( 

F (M ) 


ao = 


US $ ( M ) 


இருபுறமும் cos p M ஆல் பெருக்கித் தொகையீடு செய்க : 

2 . 
f ( M ) cos p MdM = ap.27 . எனவே 

. 


27 


ap = 


f ( M ) cos _ M d M 


IT 


0 


இருபுறமும் sin p M ஆல் பெருக்கித் தொகையீடு செய்தால் , 

2 
f ( M ) sin p Md M = bp.27 . எனவே 


| 


21 


1 


be 


s § ( p 

f ( M ) sin pMAM 


TT 


0 


f ( M ) ஆனது ஓர் .ஒற்றைச் சார்பு ( odd function ) , எனில் , 


* 


2 | 


ao = a1 | 


= 


= an = 


= 0 , ba 

, = 


2 


... 


... 


f ( M ) sin n MdM 


f ( M ) ஓர் இரட்டைச் சார்பு ( even function ) என்றால் 


2 


ao 


= 


- / 


2 
f ( M ) d M , an = > 


| 


f ( M ) cos n M dM , 


b . = 0 , n = 1 , 2 , 3 , .. ... 


( i ) sin E க்கு விரிவு . 

sin E என்பது E ல் ஒற்றைச்சார்பு . E - e sin E = M என்பதால் 
E ஆனது M லும் ஒற்றைச் சார்பு . எனவே 


sin E = 

n = 1 


> b, sinn M , 4= 2 sin E sin n MdM 


68 


உயர் நிலை வானவியல் 


T 


0 


TT 


: v – } { in 8 ( M )+ S com NM conEde } 
- 2 (0+ 3. (en so +234m ( 3-2) 

- co { c + 18 > roi E } 
+ + 6 
{(n -1)E - nesin e 

} 
{ 7a + i ( ne ) + Ja – 1 ( ne) 


dE 


пап 

0 


E 


1 


11 


n 


2 In ( ne ) 


- 


e 


n . 


in ( ne ) 

sin n M 


i sin E = 


n = 1 


( ii ) E - 5 4. 

கெப்ளர் சமன்பாட்டிலிருந்து 
E = M te sin E 


= M + 2 Fn ( ne ) sin n M 


n = 1 


3.5 ல் ( vi ) ல் கூறப்பட்ட தொடர் இதுவே . 


r 


( iii ) - க்கு விரிவு . 

ам 

= 1 - ecos E 
கெப்ளர் சமன்பாட்டிலிருந்து 

dE 


மைய விசை இயக்கம் 


69 


JE 
ам 


- 


1 
Le cos E 


= 


ola 


r 


a 


11 


al 


d 
dM 


( E ) 


d 
dM 


{1 + 
M 2 < 1 Jn ( ne) sin n M } 


n = 1 


= 1 + 2 Fn ( ne) cos n M 


n = 1 


( iv ) cos w க்கு விரிவு 


( 25 ) ம் சமன்பாட்டின்படி r = 


a ( 1-8 ) 
1 te cos w 


T 


storGos e cos w = -1 + (1 –e ) 
1 + 1+ {1+2 3 5 . 

Ja ( ne ) cos n m} 


... COS W = 


2 ( 1 - e ) 


- et 


Σ 


Jn ( ne ) cos 12 M 


e 


n = 1 


இவை போன்ற மற்றும் சில விரிவுகளை , நிரூபணம் இல்லாமல் 
அடியில் தொகுத்துத் தந்துள்ளோம் . 


1 


2 


( v ) cos E = 


- že 


de + 


Σ cele Jn ( ne ) } cos n 

M 


M 


na 


n = 1 


COS A M 


n = 1 


( vi) ---ocosE = l+ to + 2 ( Jn (me )}ca 
coa 1+ 1 


1 
n2 


Jn ( ne) cos n M 


70 


உயர்நிலை வானவியல் 


( viii ) sin w = 201 


- = 


위 


d 

Jn ( ne ) 
de 


sinn M 


n = 1 


. 


3.7 பரவளைய இயக்கம் 

சார் இயக்கத்தில் m ன் பாதையானது mo ஐக் குவியமாகக் 
கொண்ட ஒரு பரவளையம் என்க . 

e = 1 . 

எனவே 
he/ 

1+ cos ( 0- ) 
அண்மைத்தூரம் எனில் , 6 = ( க்கு இசைவாக r = q . எனவே 
h2 = 2 + q . 

( 38 ) 
A = G ( m + m ) என்பதை நினைவில் வைக்க , 6- = w எனில் , 

2g 
பரவளையின் சமன்பாட்டை r = 

( 39 ) 

1 + COS ய 
என்றெழுதலாம் . 

பரவளைய இயக்கம் காலவட்ட இயல்பு கொண்டதல்ல . எனவே 
சராசரி இயக்கம் n இங்கு பொருந்தாது ; சராசரி நெறிப் பிறழ்ச்சியும் 
கிடையாது . 

do 
dt = h என்பதால் , hdt = r2d0 = radw 

4g 
/ 24q dt = 

dw 
( 1+ cos u ) ? 


12 


18 


dw 


(1-4 ) = | ( I + EN ) 


10 


0 
tan 

2 


dw 
( 1 + cos w ) 


* 


1 (1 + z ") & z = 1 (z+ ; ) 
[ 4= 


= 2 என்றிட , - 

V 


0 


ம 


எனவே 


( t - to ) = 2+ 
2g3 3 

( 40 ) 
1 தரப்பட்டிருந்தால் , அதற்கிசைவான 2 ஐ இச் சமன்பாட்டினின்று 
பெறலாம் . இச் சமன்பாட்டினை 

23 
F ( z ) = + 2 
3 

( t - ta ) = 0 

2g 
என்று எழுதுவோம் . F ( z ) = 0 ஒரு ஒற்றை அடுக்குச் சமன்பாடு . 
ஆகவே அதற்ரு ஒரு மெய்யெண்தீர்வு உண்டு . மேலும் 
F ( z ) = z3 + 1 > 0 . 


릉 


VE -1) 


1 


மைய விசை இயக்கம் 


71 


எனவே F ( 3 ) ஓர் ஒருசீர் ஏறும் சார்பு . எனவே F ( z ) = 0 க்கு ஒரே 
யொரு தீர்வுதான் உள்ளது . 
இத்தீர்வினின்று w ம் , பின்னர் 7 ம் அறியப் பெறும் . 
2q 

= q ( 1 + 22 ) 
1 + cosw 

2 . 
என்பதால் , தன் மதிப்பையறிந்தவுடன் நேரிடையாக ான் மதிப்பைப் 
பெறலாம் . 


70 


பு 


Seca 


புதிதாகக் கண்டுபிடிக்கப்பட்ட வால்மீன் ( comet ), சூரியனுக்கு 
அண்மைப்புள்ளியருகில் கவனிக்கப் படும்போது , அதன் பாதை நீள் 
வளையமா , பரவளையமா , அதிபரவளையமா என்று உடனே தீர் 
மானித்தல் கடினம் . பரவளையப்பாதையைக் கணக்கிடுதல் எளி 
தானபடியால் , முதலில் வால்மீனின் பாதையைப் பரவளையம் என்று 
கருதுதல் இயல்பே . பின்னர் மேலும் பல காட்சிப்பகுதிகள் செய்து 
இக்கருத்தை ஏற்கவோ , மாற்றவோ செய்யலாம் . 

செய்யலாம் . வால் மீனின் 
திணிவு , சூரியனின் திணிவுடன் ஒப்பிடும்போது அற்பமேயாதலால் , 
= Gm ) என்றே கொள்ளலாம் . மேலும் m = 1 என்றும் எடுத்துக் 
கொள்ளுதல் வழக்கம் . 


3.8 ஆய்லர் சூத்திரம் ( Euler s formula ) 

ஒரு பரவளையப்பாதையில் சூரியனைச் சுற்றிச் செல்லும் ஓர் விண் 
பொருளுக்கு , t , t என்ற இரு நேரங்களில் சூரியனிலிருந்து தூரங்கள் 
r , r என்க . இவ்விரு இடங்களுக்கிடையேயுள்ள தூரம் 5 எனில் , 
r , r , s ஐ t , t இடன் தொடர்புப் படுத்தும் சூத்திரம் ஒன்று பரவளைய 
இயக்கத்தில் மிக முக்கியமானது . இதனை ஆய்லர் சூத்திரம் என்று 
குறிப்பிடுவர் . இதனை இப்போது தருவிப்போம் . 


P 


A 


t 


; 


P 


نی 


. 


ய 


m 


படம் 3.7 


72 


உயர் நிலை வானவியல் 


r = g , r 

q ( 1 + 22) , = q ( 1 + 22 ) 
T = Mp ( t - 1 ) எனில் , 


z + + = VF ( - ), 


( 40 ) 


z + 

( t - ta ) 
273 

3T 
ஆதலால் 3 ( 3 - z ) + 23 - z3 = 

027 
r + r + s = 2S என்க . அப்போது r + r - s = 2 ( s - s ). 
PP m 

முக்கோணத்திலிருந்து , திரிகோணமிதி 
மொன்றின்படி 
w - W 

S ( S - S ) 
2 

rr 


சூத்திர 


COS 


+ 


( 41 ) 


0 


2 


இங்கு ய - w > 180 எனில் குறைக்குறி ( negative sign ) யும் , 
w - w < 180 எனில் மிகைக்குறியும் , ( positive sign ) இடப்பட 
வேண்டும் . மேலும் 

0 
tan tan 

+1 
w - ய 2 2 

22 + 1 
COS 
2 

w 01 + 801 + z 
1+ tana 

1 + tana 

2 
q ( 1 + zz ) 

( 42 ) 
War 
( 41 ) ஐயும் ( 42 ) ஐயும் ஒப்பிட , 
( 1 + 22 ) = + VS(S - S 

g 
இப்போது 3(2- 2 ) + 23- 2 = ( 3 - 3 ) ( 3 + 22 + 22 + ) 
VI++I + 22-2 ( 1+ ) (1 + 2 + 1 + 22 + 1 + 3 ) 

r! 2NSS - S ) 

r MS ( S - ) 
+ 

+ 
9 g 

4 g 9 

g9 


7 


= / + 


+ 


+ 


1 
13/2 


r + r + S 

2 


+ 


+ - 

2 


+2 S (S - s ) 


X 


r + r + S 

2 


+ 


r + r -S 

2 


+ V/S (S - 3 ) 


மைய விசை இயக்கம் 


73 


1 


S + ( S -s) + 2 NS (S - S 


3/2 


{ s + ( S - s ) + V/S(S-3) 
VS = V/ S = } { s + ( S - 3 ) + V/S(S-3) 
* {s+P + [S-.jp- } 


1 
( 3/2 


= 


இதனை ( 40 ) ல் பிரதியிட , 

3T 
S3 / 2 + ( s - s ) 3/2 = 

02 
இதுவே ஆய்லரின் சூத்திரமாகும் . 


( 43 ) 


3.9 அதிபரவளை இயக்கம் 


அதிபரவளைப் பாதையின் சமன்பாடு 7 


hap 
1+ cos (0 - ) 


| 


( 44 ) 


a ( 82- 1 ) 
ஆகும் . இதனை 7 = 

lte cos w 
என்று கொண்டால் , 2a = குறுக்கு அச்சின் நீளம் . 
இங்கு h2 = ja ( e3- 1 ) 


( 45 ) 


அதிபர வளைய இயக்கமும் காலவட்ட இயல்பு கொண்டதல்ல . 
இங்கு , கொடுத்த நேரத்தில் ( ஐக் காண , பின்வருமாறு செயல் 
படுவோம் . 


dw 


12 


= h என்பதால் , 
dt 


d w 
dt 


h 
12 


அதிபரவளையத்தில் வேகம் 


= 


எனவே 


V (4 ) + r (4 ) = V- (2 + ! 
) 
( 4 ) = = ( + + + ) - * 

= - ( 2 + + ) - 14-1) 

* {2rs + - +++ ) 
* {le + > --- 
} 


// 


( 46 ) 


| 


| 


74 


உயர் நிலை வானவியல் 


இங்கு n ? a3 = 4. இப்போது F எனும் எண்ணை , 

r = a ( e cosh F - 1 ) 


( 47 ) 


என்றவாறு கொள்க . 


dr = a e sinh Fd F என்று ( 46 ) ல் பிரதியிட 

naa { a2e3 ( cosh F - 1 ) } 

a? ( e cosh F - 1 ) 


2 


a2 22 sinh2 F 


) 


எனவே ( e cosh F - 1 ) d F = ndt 

e sinh F - F = n ( t - ta ) 


n ( t - to ) ஐ M என்று எழுதினால் , 

M = e sinh F_ F 


( 48 ) 


M க்கு 


இது கெப்ளரின் சமன்பாடு போன்றது . கொடுத்துள்ள 
இசைவாக இச்சமன்பாட்டிற்கு ஒரேயொரு தீர்வு உள்ளது . F ஐ 
அறிந்தவுடன் ( 47 ) லிருந்து கணக்கிடப்படும் ; பிறகு ( 44 ) லிலிருந்து 
w ஐப் பெறலாம் அல்லது 


10 


+1 


tan 


tanh 


F 
2 


( 49 ) 


2 


என்ற உறவை நிறுவி , இதனைப் பயன்படுத்தி நேரிடையாக யஐக் 
கணக்கிடலாம் . 


எரிமீன்கள் ( Meteors ) பூமியின் ஈர்ப்பு மண்டலத்துக்குள் 
நுழைந்த பின்னர் அதிபரவளையப் பாதையில் 
இவற்றின் ஒரு குவியம் பூமியின் மையமாகும் . 


செல்கின்றன . 


3.10 அலகுகள் 

பரிசோதனைச் சாலையில் பல நுணுக்கமான காட்சிப் பதிவுகளைச் 
செய்து அவற்றின் மூலம் 
G = ( 6.668 + 0.005 ) X 10- டைன் - செமீ. கிராம் என் 

மறு 
கணக்கிட்டிருக்கிறார்கள் . இந்த அளவின் நுட்பம் ( Precision ) சுமார் 
1300 ல் ஒன்று . வான இயல் அளவுகளுக்கு இந்த நுட்பம் போதாது . 
எனவே , வேறு அளவை முறையில் என்னும் மற்றொரு எண்ணை 
வரையறுத்திருக்கிறார்கள் . ஐ . கவுசு மாறிலி ( Gaussian constant ) 
என்று குறிப்பிடுகிறார்கள் . 
k = 0.017 202098 95 

( 50 ) 


கவுசு இதனைக் கணக்கிட்ட முறை பின்வருமாறு : பூமியானது 
சூரியனைச் சுற்றிவரும் காலம் 1 , அதன் நீள் வளையப் பாதையின் 


மைய விசை இயக்கம் 


75 


2 


23/ 
நெட்டச்சில் பாதி ( சராசரித் தூரம் ) a எனில் , T = 

VG( m + ma) 
என்று நாம் அறிவோம் . சூரியனின் திணிவை ஒரு அலகு என்று 

1 
கொண்டால் , சந்திரன் உள்பட பூமியின் திணிவு 

என்று 

354710 
கவுசு எடுத்துக்கொண்டார் . மேலும் , தூரத்தை அளக்கும் அலகு , 
பூமியின் நீள்வளையப் பாதையின் நெட்டச்சில் பாதி என்றும் 
கொண்டார் . இதனையே நாம் வான இயல் அலகு ( Astronomical 
Unit ) என்று குறிப்பிடுகிறோம் . காலத்தை அளக்கும் அலகு , 
சராசரி ஞாயிற்று நாள் ( mean solar day ) என்றும் கவுசு எடுத்துக் 
கொண்டார் . இதன்படி 


T = 365.256 3835 


என்று கொண்டு , G = k2 என்று எழுதி , a = 1 என்பதால் 


27 


k 


= • 017 202 098 95 


365.2563835 


| 
1+ 

354710 


என்று கவுசு கணக்கிட்டார் . 


கவுசின் காலத்திற்குப் பின்னர் , மிக நுணுக்கமான காட்சிப் 
பதிவுகள் மூலம் m ன் மதிப்பும் ரன் மதிப்பும் இன்னும் சீராகக் 
கணக்கிடப்பட்டுள்ளன . இதனால் a = 1 என்று கொள்ளும்போது 
k ன் தற்கால மதிப்பு ( 50 ) ல் குறிப்பிட்டதனின்று மாறுபட்டதா 
யிருக்கும் . கவுசின் எண் ஏற்கெனவே பல இடங்களில் பயன் 
படுத்தப் பட்டுவிட்ட படியினால் , k ன் மதிப்பை ( 50 ) ல் கூறியபடியே 
வைத்துக் கொண்டு , அதற் கிணங்க என் மதிப்பை மாற்றுவது என்று 
அனைத்து நாட்டு விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொண்டுள்ளனர் . 
தற்போது ஒரு மீன் வழி வருடம் 


= 365 . 256 365 56 - 000 00011 t சராசரி ஞாயிற்று நாள்கள் 
( t என்பது 1900 க்குப் பிறகு கடக்கப்பட்ட நூற்றாண்டுகள் ) என்றும் , 

1 
பூமி , சந்திரன் ஆகியவற்றின் மொத்தத் திணிவு 

என்றும் 

328466 
கணக்கிடப்பட்டுள்ளன . 

தூர அலகானது மாற்றப் 
பட்டுள்ளது . இதன்படி , பூமிக்கும் சூரியனுக்குமுள்ள சராசரித் 
தூரம் 1 அல்ல , அது 1.000 000 230 வானியல் அலகுகள் . 


எனவே 


சில கணக்கீடுகளில் k ஐ 1 ஆக எடுத்துக்கொள்வது சௌகரியமாக 
இருக்கிறது . இதற்குக் அலகை மாற்ற வேண்டும் . கால 


கால 


76 


உயர் நிலை வானவியல் 


58.13244087 சராசரி 


1 
அலகு இந்நிலையில் 

.017 202098 95 
ஞாயிற்று நாள்கள் ஆகும் . 


மற்றும் சில 


கணக்குகளில் மீன் வழி வருடத்தை ( siderial 


year ) யே கால அலகாகக் கொள்கின்றனர் . அப்போது k = 


21 
N1 + m 


என்று ஆகும் . 


என் 


. 


பல 


தூர அலகை கிலோமீட்டராக எடுத்துக் கொள்வதும் உண்டு . 
இதற்கு , முதலாவதாக , ஒரு வானியல் அலகுக்கு எத்தனை கி.மீ. 
எறு கணக்கிட வேண்டும் . இதற்குப் 

வழிமுறைகள் 
கையாளப் பட்டுள்ளன . 1959 ம் ஆண்டு பிரைஸ் ( Price ) , மற்றும் 
பல விஞ்ஞானிகள் பல சோதனைகன் நடத்தினார்கள் . பூமியிலிருந்து 
ரேடியோ கதிர்களைச் சுக்கிரனை நோக்கி அனுப்பி , அவை சுக்கிரனில் 
பிரதிபலித்துத் திரும்பி வரும் காலத்தை அளந்தனர் . சோதனைச் 
சாலையிலிருந்து சுக்கிரனின் மேற்பரப்பின் தூரங்கள் -296355 வா.அ. , 
.303853 வா.அ. 

ஆக 

இருந்தபோது ரேடியோ கதிர்கள் 
சுக்கிரனுக்குச் சென்று திரும்பும் காலங்கள் முறையே 295.5065 , 
302.9842 செகண்டுகள் ஆக இருந்தன . இவற்றிலிருந்து , கதிர்கள் 
ஒரு வானியல் அலகுத் தூரத்தைக் கடக்க 498.5684 அல்லது 
498.5704 செகண்டுகள் எடுத்துக் கொள்கின்றன என்பது புலப் 
படும் . சராசரியாக இதனை 498-5694 செகண்டுகள் என்று கொள்க . 
ரேடியோ கதிர்கள் ஒளியின் வேகத்தில் செல்கின்றன . ஒளி வேகம் 
2.997923X 105 கி.மீ./ செகண்டு . இதனால் 

1 வா . அ . = 1.49457 X 108 கிமீ . 


என்று அறியலாம் . 


சமீப காலத்தில் பல செயற்கைத் துணைக் கோள்களை பூமியைச் 
சுற்றி அனுப்புகிறார்கள் . இவற்றைப் பற்றிய கணக்கீடுகளில் ,, 
வானியல் அலகு மிகப் பெரிய அலகாகிறது ; அதனால் அதனைப் 
பயன்படுத்துவதில்லை . பூமியின் நடுக்கோட்டின் ஆரத்தை 
( equatorial radius ) இங்கு தூர அலகாக எடுத்துக் கொள்கிறார் . 

ர்கள் . 
கால அலகினை , 4 = 1 என்று வருமாறு எடுத்துக் கொள்கிறார்கள் . 
தற்போது கால அலகு 806.819 செகண்டுகளாகக் கொள்ளப் 
பட்டுள்ளது . பூமியின் நடுக் கோட்டு ஆரம் 6378270 மீட்டர்கள் , 
இதன்படி செயற்கைத் துணைக் கோள்களின் வேக அலகு 
7.905453 கி.மீ./ செகண்டு , அதாவது 4.912211 மைல் / செகண்டு . 


1 


மைய விசை இயக்கம் 


77 


3.11 தொடக்க நிலையிலிருந்து பாதையை அறிதல் 

m . m ) என்ற இரு புள்ளித் திணிவுகள் ஒன்றையொன்று தலை 
கீழ் வர்க்க விதிப்படி கவர்ந்து செல்லட்டும் . m ) ஐச் சார்ந்து m ன் 
பாதையை , 

தொடக்க நிலை விவரங்கள் தெரிந்துள்ள போது 
கணக்கிடும் முறையை இனி விவரிக்கலாம் . 


போது 


4 


2 . 


m ) ஆதிப் புள்ளியாகக் கொள்க . நேரம் t = 0 ஆக இருக்கும் 

m ன் தூரம் 10 , வேகம் 10 என்க . p = G ( m + ma) , 
1 

1 
= a என்பதால் , சாரியக்கத்தின் சக்தி a = > 

103 - 
2 

2 

TO 
a < 0 எனில் பாதை நீள் வளையம் ; a = 0 எனில் பர வளையம் ; a > 0 
எனில் அதிபர வளையம் . பாதையின் வகை , தொடக்க வேக 
அளவைப் 

பொறுத்துள்ளதே தவிர , தொடக்க திசையைப் 
பொறுத்ததில்லை என்பதைக் கவனிக்க . 


பாதை ஒரு நீள் வளையம் என்றால் , 3 = ( 2) 1 )என்பதால் 

எ 
கணக்கிடப்படுகிறது . உடனே ந = na aa என்பதிலிருந்து n 


a 


27 


அறியப்படும் . காலவட்ட நேரம் , 


n 


h = vp என்று நாம் அறிவோம் . தொடக்கப் புள்ளியில் h = o po 
= voro sin . எனவே h அறியப்படும் . h2 = + a ( 1-8 ) என்பதால் 
பிறகு யுேம் கணக்கிடப்படும் . ரயும் யுேம் பாதையின் பரிமாணத்தை 
( size ) க் காட்டுகின்றன . 


A. 


m 


mo 


P 


படம் 3.8 


இவ்விதமே , பாதை ஒரு பரவளையமாகவோ , அதிபரவளைய 
மாகவோ இருக்கும்போது அதன் பரிமாணத்தைக் கணக்கிட்டறி 
யலாம் . 


. 


78 


உயர்நிலை வானவியல் 


எடுத்துக்காட்டு 1 

கால அலகு = 1 என்றபடி அமைந்துள்ளது . ஒரு துகளின் 
வேகம் 24 கிமீ / கால அலகு . அப்போது அதன் தூரம் 30 கிமீ . 
( mo இலிருந்து ) , இதன் திசைக்கும் , துகளின் நகர் திசைக்கும் 
இடையேயுள்ள கோணம் 30 ° எனில் , பாதையின் வகை யாது ? 
அண்மைத் தூரம் யாது ? 


தொடக்கத்தில் a 


= 


+ - 


= 1 X 24X 24 


Go 


= 0288 


T 


.0333 < 0 . 


- 


எனவே பாதை ஒரு நீள்வளையம் . 


= [ H - 1 ) என்பதால் , --0045 


1 
.009 


111.11 கிமீ . 


h = 24 X 30 sin 30 = 3.6 கிமீ? / கால அலகு . 


= a ( 1-2) என்பதிலிருந்து 8 = 1- | II III 


12.96 


8833 


எனவே = 94 


அண்மைப் புள்ளியின் தூரம் a (1- ) = 111.11 , 06 = 6.66 கிமீ . 


எடுத்துக்காட்டு 2 

செயற்கைத் துணைக்கோள் ஒன்று பூமிக்கு மேல் 600 கிமீ . 
உயரத்தில் கிடைத்திசையில் 8.1 கிமீ / செகண்டு வேகத்தில் பறக் 
கிறது . அது பூமிக்கு மிக தூரத்திலிருக்கும்போது அதன் உயரத்தைக் 
கணக்கிடுக . அதன் காலவட்ட நேரம் யாது ? 


p = 1 , கால அலகு 806-819 செகண்டுகள் , பூமியின் ஆரம் 
= 6378.270 கிமீ . ) ஒரு தூர அலகு என்று கொள்க . 


600 கிமீ . தூரம் 


600 

தூர அலகுகள் = 0941 அலகுகள் . 
6318.27 


வேகம் = 8.1 கிமீ / செகண்டு 


8.1 

தூர அலகுகள் கால அலகு 
7.905 


= 1.024 


99 


மைய விசை இயக்கம் 


79 


எனவே 4 = 1 , r = 1-0941 , v = 1.024 , ¢ = 90 என்ற அளவுகளுக்கு 


14 


2 


15240 - .9137 = - .3897 


எனவே பாதை ஒரு 


rT 


நீள் வளையம் ; மேலும் 


1 
2a 


• 3897 


:. a = 


1 
.7794 


= 1.285 தூர அலகுகள் . 


= mr sin = 1.024X10941 sin 90 ° 

h2 ( 1-024X1 • 0941 ) 2 
எனவே 1- 23 = 

1.285 


= 9770 


ка 


ஃ e = -1517 


சேய்மை நிலைத்தூரம் ( apogee ) = a ( 1+ ) 

= 1.285X1.1517 

1.480 தூர அலகுகள் 

= 9441 கிமீ 
இந்நிலையில் செயற்கைக் கோள் பூமிக்குமேல் சுமார் 3063 கிமீ . 
உயரத்தில் பறக்கும் . 


2 raa 


ORT 


காலவட்ட நேரம் 


= 2 1 X ( 1 • 285 ) 


NH 


கால அலகுகள் 


= 9.152 கால அலகுகள் 
= 7382 செகண்டுகள் 
= 123.03 நிமிடங்கள் . 


எடுத்துக்காட்டு 3 

பூமி ஒரு கோள வடிவமான கிரகம் என்க , ஒரு செயற்கைத் 
துணைக்கோள் பூமியில் P என்னுமிடத்திலிருந்து புறப்பட்டு , ஒரு 
சுற்று சுற்று முன்னரே Q என்ற புள்ளியில் பூமியில் விழுகிறது .. 
O என்பது பூமியின் மையம் , தொடக்க விசை . அதன் தொடக்க 
திசை பூமி மட்டத்துடன் ஏற்படுத்திய கோணம் 90 - po , PO Q 
2 a என்க . பின்வரும் சமன்பாடுகளை நிறுவுக : 
1 - e cos a 

1-2e cosa +83 
1- 2 

1 + e cos a 
1- e cos a 
tan . 

e sin a 


80 


உயர் நிலை வானவியல் 


- 


B 


Q 


படம் . 3.9 


தீர்வு : பூமியின் ஆரம் = To = 1 . , = 1 என்க . 

LPOQ = 24 எள்பதால் , படத்தில் 
L POB = LBOQ = a . 


B என்பது துணைக்கோளின் சேய்மைப்புள்ளி , 0 அதன் குவியம் . 
சேய்மைப் புள்ளி இருப்பதால் , பாதை ஒரு நீள் வளையம் என்பது 

a ( 1-2 ) 
புலப்படுகிறது . பாதையின் சமன்பாடு r = 

1 + e cos w 


எனவே 


w = 180 - 0 எனில் r = ro = 1 . 

a ( 1-3 ) 
1 = 
= 

, அதாவது a = 
1 - e cos e 


1 - e cos a 

1- 2 


- 


To = 


{ --- 


என்பதிலிருந்து 


1- 2 


uo = 
2 = 2 - 


1-2e cos o : +2 

1 - e cos a 


1 - e cos a 


அடுத்த படியாக , h = ur sing , he = wa ( 1 - 62 ) . இதனால் 

1 -e cos es 
02. 1. sin ? 4. = 1 . 

. ( 1-2 ) 
1 - e2 


2 


... sin2p 


1.2 


1 - e cos e ( 1 - e cos a ) 
2 

1-2 e cos a + 3 
( 1 - e cosa ) 2 
( 1 - e cosa) + ( e sin a ) ? 
1 - e cos C 

e sin a 


II 


ஃ tan o = 


மைய விசை இயக்கம் 


81 


பயிற்சி 


1 . 


மைய விசையின்கீழ் நகரும் துகளுக்கு 


2 


1 { (4 ) 


2 
+ T 


( 4 ) } + v ( r ) = C 


என்று காட்டுக . இங்கு V = [ r f ( r ) dr 


12 


do 
dt 


= h எனில் , இதிலிருந்து 


ha 


2+ + V ( r ) + 1 ( 4 ) 

( 4 ) = 6 


என்று தருவிக்க . 


( 4 ) என்பது , குறையெண்ணாக இருக்காது என்பதன் மூலம் , பாதை 


யின் கவியங்களை ( apses ) க் கண்டு பிடிக்க ஒரு சூத்திரத்தை வருவிக்க . 


* } , 


1 
2 . மைய விசை F = - m + 

< 

k 
யின் சமன்பாட்டை = 1 + cos 50 

என்று எழுத முடியும் என்று காட்டுக . 


3. ஐன்ஸ்டீன் சாரியக்கக் கொள்கை ( Einstein s Theory of Relativity ) யின் 

- 
படி , கிரகங்களின் பாதையின் சமன்பாடு u + 

d102 2 + aa 

என்றாகிறது . 


dau 


31 


2 


இங்கு வ மிகச் சிறிய எண் ; a = C என்பது ஒளியின் வேக அளவு , aa , as .... 
என்பனவற்றைத் தள்ளிவிடலாம் என்று கொண்டு , படிப்படியாகத் தோராயத் 
தீர்வுகள் காண்க . பாதையின் சமன்பாட்டை 


. 


= * { 1 + c cos ( 0 - a ) } + 

** { ( 1 + 44 ) 
+ 86 sin (8-4 ) - e" cos 2 ( 8 - a ) } 


என்று எழுத முடியுமென்று காட்டுக . 


a ya 
(( குறிப்பு : இங்கு 8 sin (0-3 ) என்ற உறுப்பு , சுற்றுகள் அதிகமாக 
அதிகமாக வளர்ந்து வரும் எண் . இதனால் புதனன் அண்மைப் புள்ளியின் 
கோண தூரம் மெல்ல மெல்ல , ஆனால் திடமாக , வளர்ந்து வருவது புலனாகிறது . 
ஒரு நூற்றாண்டில் இவ்வளர்ச்சி 43 செகண்டுகள் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள் ) . 


8 aaha 7 
4. F = ( a3 - cs + r3 ) 

எனில் , ஆரமுள்ள ஒரு வட்டப்பாதை ஏற்படலா 
மென்று காட்டுக . 

உ -6 


82 


உயர் நிலை வானவியல் 


5. நீள்வளையப் பாதைக்குப் பின்வரும் உறவுகளை நிறுவுக : இங்கு = sing 
என்று கொள்க . 


( i ) 


1- 2 
1+ cos ய 


= 1- e cos E 


w 


E 


( ii ) rcos ) 


2 


= a ( 1 - e ) cos2 

a ) 


2 


E 


E 
2 


( iii ) T sin ) = a ( I + e ) sin ? 

# + 2 ) 
( + - 2 ) 


|sasu 


E 


( iv ) 


tan 


0 

= tan 
2 


tan 


2 


S 


w 


( 
v 
) 


tan 


E 
2 ) 

= tan 


tan 


2 


( vi ) sin w = 


VI - ea sin E 

-e cos E 


( vii ) sin E = 


Vl - e2 sin w 
1 + e eos w 


( viii ) cos E = 


e + COS ய 
1 + e cos ய 


dr 


e sin w 


- 


( ix ) 


L 


na e sin E 
1- e cos E 


dt 


h 


+ 


2 ) 


6 . மிகச் சிறிய எண் , 2 ஐ நிறுத்திக்கொண்டு . . , ... முதலியவைகளைத் 
தள்ளிவிடலாம் எனில் , tan E = sec tan 2 K என்று காட்டுக . இங்கு 6 = sing , 

M 
tan K = tan ( 4 
tan 2 

2 
7. இரட்டை மீன் ( binary ) களில் ஒரு சோடியின் திணிவுகள் m . mg ; அவை 
ஒன்றைச் சுற்றி மற்றொன்று நீள் வட்டப்பாதையில் செல்கின்றன . இவற்றிற் 
கிடையில் மீப்பெரு தூரம் D , மீச்சிறு தூரம் d , காலவட்ட நேரம் | எனில் , 
அவற்றின் சுழற்சியின் உந்தம் 

V D + d 


my m2_ \ Dd ( D + d ) 
Tm + m ) 


TT 


என்று காட்டுக . 


8. வியாழனுக்குக் கானிமீடு ( Ganymede ) என்று பெயருள்ள ஒரு துணைக் 
கோள் உண்டு . இதன் காலவட்ட நேரம் 7.15455 நாள்கள் . வியாழனுக்கும் 
துணைக் கோளுக்கு மிடையேயுள்ள சராசரித்தூரம் .0071 559 வா.அ. எனில் , 
வியாழனின் திணிவைச் சூரியனின் திணிவுடன் ஒப்பிடுக . 


9. கீழ்வரும் விவரங்களுக்கு , கெப்ளரின் சமன்பாட்டைத் தீர் . 
( i ) M = 50 , e = • 4 

( விடை 71.77 டிகிரிகள் ) 
( ii ) M = 60 e = 1 

(விடை 65-20 டிகிரிகள் ) 
( iii ) M 

140 , e = 2 

(விடை 146.35 டிகிரிகள் ) 
( iv ) M = 235 , e = .3 

( விடை 223-23 டிகிரிகள் ) 


M = 


மைய விசை இயக்கம் 


83 


28 


10. M = w_ 2 e sin w + e sin 2 ய - 


sin 3w + ....... என்றும் , 


31 


28 


522 
w - M = 2 e sin \ + sin 2 M + 

4 
என்றும் காட்டுக . 


12 

( 13 sin 3 M - 3sin M ) + ... 


11. to = 0 எனில் , 
( i ) I = a ( 1- e cos n ( + 2 sing nt + .....) 

= a [ 1 + ze - e cos M - 1e2 cos 2 M + ..... ) 
12 3 

e 
( ii ) 

e - 20 cos M | 
= 1 + 
a2 

cos 2 M + ... 
2 

2 
என்பனவற்றை நிறுவுக , 


를 


12. sin w = 


11 - 2 


d 
d M 


என்று காட்டுக . இதனின்று, 11 ( i ) ஐப் 


8 


( 4 ) 
பயன்படுத்தி , sin w = 2 T- * {( -3 ) 

+ = sin 2 M + 15 c sin 3 M + ....... 


16 ) sin M 


9 


என்று காட்டுக . 


13 . 


cos E க்கு M ல் ஒரு தொடரை வருவிக்க . 


14 . 


= cos w + isin w , m = cos E + isin E , 


1-11-2 


p = tan 


என்க . பின் வருவனவற்றை நிரூபிக்க : 


2 


1+ B 


1 


( i ) 


- 1 
* +1 


= 1 - 9 


ur 


7 - 
7 + 1 


( ii ) c = 1 (1 - 22-1) 


1 - 1 


இருபுறமும் மடக்கை எடுத்து , f = E + 2 


மே 
Σ 
n = 1 


sin n E 


n 


என்று காட்டுக . 


dr 
15. நீள்வளையப் பாதையில் h 

dt 

= k2 ( in + mo ) sin w 
என்று காட்டுக . 


16. ( மூல்டன் முறை : ( Moulton Method ) பின்வரும் வழியில் சமன்பாடு 
( 40 ) ஐத்தீர்க்க முடியுமெனக் காட்டுக : 


-- 


cots 


ப 
8q 


- 


(t - t ) , cot s = 


( cot ) * , 


w 
tan 

2 


2 eot 2 s 


17. sinh F - F = M என்ற சமன்பாட்டில் M தரப்பட்டிருந்தால் F க்கு 
ஒரேயொரு தீர்வுதான் இருக்கும் என்று காட்டுக . 


84 


உயர் நிலை வானவியல் 


18 . e sinh F_ F = M என்ற சமன்பாட்டினை ஈக்குத் தீர்க்கும் முறை 
யொன்றினை விவரிக்க . 


e + 1 


2 


19. அதிபரவளைய இயக்கத்தில் tan 


tanh 11 என்று 


2 


e - 1 


காட்டுக . 


20. அதிபரவளை இயக்கத்திற்குப் பின்வரும் சமன்பாடுகளை நிறுவுக : 


10 


( i ) r cos2 


= a ( e - 1 ) cosh ? 


. 


T 
2 


2 


m 


F 
2 = a (e +1) sinh2 

2 


- 


( ii ) r sina 


- 


e + COS ய 


( iii ) cos ய 


e 

cosh F 
e cosh F - 1 


( iv ) cosh F = T F e cos w 


V2 - | sinh F 
( v ) sin w = 

e cosh F - 1 


( vi ) sinh F = 


22-1 sin w 
1 + e cos ய 


21. F = loge tan 


( 4 + 1 ) 


என்க . 


r = a ( e sec f - 1 ) என்றும் , 


w 


tan 2 


= cot 


அ 
/ 


tan 


f என்றும் காட்டுக . இங்கு Secp 


2 


= e . 


2 


12 


22. Fr = 볶 
ஆனால் இது கவர்விசையன்று , தள்ளுவிசை ( repulsive 
force ) என்க . 

ஒரு அதிபரவளையம் என்று காட்டுக , வானியலில் 
இத்தகைய இயக்கத்திற்சோர் எடுத்துக்காட்டு தருக . 

AL 
23. ஒரு துகள் ( mo ) மற்றொரு துகளி ( ma ) னால் விதிப்படி கவரப்படு 
கிறது . தொடக்க நிலையில் ளன் தூரம் 10 , வேகம் ப ) , வேகத்தின் திசை 
ஆரத்தின் திசையுடன் . கோணத்தை ஏற்படுத்துகிறது . } vo ? > 
பாதை ஒரு அதிபர வளையம் என்று காட்டுக . பாதையின் பரிமாணங்களைக் 
( dimensions ) காண்க . 


எனில் 


10 


1.2 


- 


எனில் பாதை ஒரு பரவளையம் என்று காட்டுக . அதன் செவ்வ 


10 


கலத்தைக் கணக்கிடுக . 


24. | = 1 என்க . பின் வரும் நிலைகளுக்கு , பாதைகளின் வகைகளைக் 
காண்க . ஒவ்வொன்றிலும் a , 6 , 4 , ஆகியவற்றைக் கணக்கிடுக : 

4 
( i ) 

1 1 

45 
( ii ) 

2 1 

30 
( iii ) 

2 1 

45 " 
( iv ) 10 

90 ° 
( v ) 

12 

1 

60 


1 . 
4 


மைய விசை இயக்கம் 


85 


25. ஒரு செயற்கைக்கோள் பூமி மட்டத்திற்கு 500 கி மீ உயரத்தில் , பூமி 
மட்டத்திற்கு 2 மேல் நோக்கி , 7.92 கிமீ / செகண்டு வேகத்தில் பறந்து 
கொண்டிருந்தது . அதன் அண்மை நிலைத் தூரம் , காலவட்ட நேரம் (உண்டெ 
னில் ) , மையவகற்சி எண் ஆகியவற்றைக் கணக்கிடுக 


க . 


26. பூமியின் ஒரு செயற்கைக் கிரகத்தின் தப்பிச் செல்லும் வேகம் 
11.18 கிமீ / செகண்டு என்று கணக்கிடுக . 


27. ஒரு செயற்கைக் கோள் பூமியிலிருந்து கிடைத் திசையில் கிளம்பியது . 
அதன் சேய்மைத்தூரம் சந்திரனுடைய தூரத்திற்குச் சமமாக இருக்க வேண்டு 
மாயின் , அதன் தொடக்க வேகத்தினை கி மீ / செகண்டில் கண்டுபிடிக்க . ( சந்திர 
னுடைய தூரம் பூமியிலிருந்து 384000 கிமீ என்று கொள்க ) . 


4. பொது வடிவங்களின் விசைத் 

தேக்கம் 


4.1 லஜாந்திரே சார்புகள் ( Legendre Functions ) 

0 என்பது ஒரு நிலையான புள்ளி . Q என்பது ( x1 , y , z1 ) 
P என்பது ( x , y , z ) என்க . Q ல் m திணிவுள்ள ஒரு துகள் 

Gm 
இருக்கட்டும் . இதன் ஈர்ப்பு விசைத் தேக்கம் P ல் - . இதனை 

QP 
- V என்போம் . 


(XT) 
G 


> P 
( x , y , z ) 


1 , 


r 


படம் 4.1 


Gm 
QP 


Gm 
{712 + 3 - 27 IT cos 0 } 1/2 


Gm 
271 

21/2 

71 
cos O + 

12 


1r 


இங்கு 00 = 1 , OP = 7 , / POQ = 0 . 


T1 | 


h , cos I = | என்க . 


1 


1.3 
( 1-21 + h ) -1/2 = 1 + 1 (2h - h ? ) + ( 21h- h2) + .... 

2.4 
1 , 3 , 5 .... ( 2n - 1 ) 
+ - 

( 2th - he ) " + ... கந்தழிக்கு 

2 , 4 , 6 . 2n 
இதில் h ன் வெவ்வேறு அடுக்குகளின் குணகங்களைப் பொறுக்கி எழுத , 
(1-2ah + h2 ) -1/2 = 1 + th + } ( 3/42-1 ) h2 + ... கந்தழிக்கு 


0 


> P » ( F } he 


II 


n = 0 


பொது வடிவங்களின் விசைத் தேக்கம் 


87 


என்க . 

இங்கு P. ( 1 ) என்பது பல் அடுக்கு கொண்ட ஒரு 
பல்லுறுப்புக் கோவை . மன் சில மதிப்புகளுக்கு P. ( r ) ன் கோவைகள் 
அடியில் தரப்பட்டுள்ளன . 
Pa = 1 , 

P r ) = + ( 3514-30 / 2 + 3 ) 
PI( it ) = / 1 , 

P ; ( 14 ) = } ( 6345-7013 + 1 ) 
P2 ( 1 ) = 1 (3p - 1 ) , Ps ) = } (231 /16-31524 + 105 / 43-5 ) 

P3( p ) = } ( 5/13 - 31 ) , P , ( x ) = + 42927-69345 + 31543-35 / ) 
பொதுவில் 

| 2n 

n ( n - 1 ) 
P. ( 0 ) 
2n ( In) 

2 ( 2n - 1 ) 
n 2 ( 

2.4 . ( 2n - 1 ) ( 2n - 3 ) 
இதன் கடைசி உறுப்பு , 

n ஒற்றை எண்ணாகில் , ஐக் கொண்டதாக இருக்கும் . ( 2 ) 
n இரட்டை எண்ணாகில் மாறிலி எண்ணாக இருக்கும் . 


un - 2 


3 


--- 

----...) 


+ 


P. ( 1 ) ன் வடிவத்தை மற்றொரு சூத்திரத்திலிருந்தும் காணலாம் . 
இதற்கு ராட்ரிகியூ சூத்திரம் ( Rodrigues Formula ) என்று பெயர் . 


இதன்படி , 


P. ( 1 ) = 


எடுத்துக் காட்டாக , P , ( 1 ) 


2- # (n -1) } 

212 + {n - 1 } 
+ + { 2 ( ** - 1 ) • 2 * } = 3 (3,4-1 ) 


அல்லது லஜாந்திரே 


P. ( ) என்பன 

லஜாந்திரே சார்புகள் 
பல்லுறுப்புக் கோவைகள் எனப்படும் . 


4.2 பொது வடிவங்களின் விசைத் தேக்கம் 

பொது வடிவமுள்ள ஒரு பொருளுக்கு , அதன் வெளியேயுள்ள 
ஒரு புள்ளியில் அதன் ஈர்ப்பு விசைத் தேக்கத்தை அறிய வேண்டும் 
என்க , 0 என்பது அப்பொருளின் திணிவு மையம் ( centre of mass ) ; 
Q என்பது அதன் ஒரு புள்ளி என்க . 0 ஐ ஆதி புள்ளியாகவும் , 
0 வழியே செல்லும் முக்கிய நிலைம அச்சுக்களை அச்சுக்களாகவும் 


88 


உயர்நிலை வானவியல் 


கொள்க . 

Q என்பது ( 12131) , P என்பது ( x , ) , 3 ) எனில் , யல் 
உள்ள dM என்ற சிறிய துகளுக்கு P ல் உள்ள ஈர்ப்பு விசைத் 

GdM 
தேக்கம் 

Mr2-2rri cos ( + r13 


இங்கும் முன்போலவே , 0P = 7 , 0Q = 71 ஆனால் | POO 


0 


GIM 


211 


இவ்விசைத் தேக்கம் 


cos + 


112 


T 


T 


22 


n 


2 ( 2 ) 


T 


GIM 

T1 

P. ( cos p ) 

n = 0 
பொருளின் மொத்த ஈர்ப்பு விசைத் தேக்கம் , இதனைத் தொகையிட்டு 
பெறப்படும் . P ல் இப் பொருளின் மொத்த ஈர்ப்பு விசைத் தேக்கம் 
V எனில் , 


GdM 


T ] 


| 


T 


T 


GM 

+ 
T 


G 
12 


1+ bos 9 + 4 ( 3 cos ? 9-1 ) ( த ) ..... ) 

| r1 cos p dM + 2 ( 3cos e -1 ) TM 
| pn ( cos pr " AM + .... கந்தழிவரை 


G 


+ ... + 


( 3 ) 


rn + 1 


இங்கு M என்பது பொருளின் மொத்தத் திணிவு . OP ன் திசைக் 
கொசைன்கள் ( direction cosines ) 1 , m , n . எனில் , 

Lx + my1 + nzi 
cos 

I 
0 என்பது திணிவு மையம் என்பதால் 

Jxd M = / yd M = / ad M = 0 
6T 607Cow f r1 cos dM = 0 . 

அடுத்தபடியாக , A , B , C என்பன முக்கிய நிலைமச் சுழல் திறன் 
கள் எனில் , A = 192 +23 ) dM , B = / ( + ) dM , C = / ( x2 + 2)dM 
எனவே / dM = { (x +23) + (x + 13 ) - ( 3 + 23 ) } dM 

= 1 ( B + C - A ) . 
மேலும் ( 3 coss - 1 ) 112 = 3 ( ri cost ) - 112 

-- 3 (lxt + my1 + nz1) - ( x12 + 112 + z2) 
- 3 ( 1/2 ஈ1 + m 12 +12 212 ) - (x 1 +1 + 212 ) 

+6 ( m n }1 21 + nl 21 x1 + l m x1 } 1 ) 


பொது வடிவங்களின் விசைத் தேக்கம் 


89 


312 

3m2 
எனவே / ( 3 cos p - 1 ) 12 dM 

2쓸 ( B + C - A ) + ( C + A- B ) 

2 
n2 
+3 

2 

( A + B - C) - I ( A + B- C ) + 6x0 
= A + B + C - 3 ( Al2 + Bm3 + Gna ) ( ஏனெனில் 12 + m ? + n2 = 1 ] 
இவற்றை ( 3 ) ல் பிரதியிட , 

GM G 
ஃ -I/ = + [ A + B + C - 3 ( Al2 + Bm + Gna ] 

2r3 


T 


G 


+ 2 


s 


tur P. 


P. (( m ) 


lx + myl + n31 

11 


dM 


( 4 ) 


n = 3 rn + 1 


இதுவே V ன் வடிவம் ஆகும் . V ஐ அறிந்தவுடன் , திசை வகைக் 
கெழு என்பதன் மூலம் , கொடுத்துள்ள திசையில் அப்பொருளின் 
ஈர்ப்பு சக்தியின் கூறுதனை அறிய முடிகிறது . 
0P யைப் பொறுத்து அப்பொருளின் நிலைமத்திருப்புத் திறன் I 

G 
எனில் , 1 = Al2 + Bm3 + Cn3 . எனவே V ன் வடிவில் , ன் 

273 
குணகத்தை A + B + C - 31 என்று எழுதுவது வழக்கம் , 
4. 3 மகல்லாவின் சூத்திரம் 

கொடுத்துள்ள பொருளுக்கு ஒரு சமச்சீர் அச்சு இருப்பதாகக் 
கொள்க . இவ்வச்சினை 7 அச்சாக எடுத்துக்கொள்க .. 
இப்போது A = B , எனவே 
A + B + C - 3 ( Al2 + Bm3 + Cne ) 

= 2A + C - 3 { A (13 + m ? ) + Cn ? } 
= 2A + C - 3A ( 1 - ne ) - 3Gn8 
- - A + 3Am3 + - 3Cn3 
= ( C - A ) ( 1 - 372 ) 

( C - A ) ( 3n3 - 1 ) 
( C- A ) ( 3cose 0 - 1 ) 


- 


இங்கு 8 = Z 70P . எனவே ( 4 ) ம் சமன்பாடு 

GMT G 
- V = 

( C- A) ( 3 cose 0 - 1 ) + 
273 


T 


( 5 ) 


G 

rn + 1 
7 = 3 


Pr " P ( + mp:+ nz 

) AM 


11 


90 


உயர் நிலை வானவியல் 


வான 


T 


இயலில் , இரு கோள்களுக்கிடையே ஈர்ப்பு விசையைக் 
கணக்கிடுகையில் , ஒரு கோளின் நீள அளவுகள் 1.உடன் 
ஒப்பிடுகையில் மிகச் சிறியனவாக இருக்கின்றன , மேலும் கோள்கள் 
பொதுவில் கோளவடிவில் இருப்பதால் A + B + C - 31 ஆனது மிகச் 

GM 
சிறிய எண்ணாகிறது . இக் காரணங்களினால் பொதுவில் V = 
என்றே கொள்ள முடிகிறது . ஆயினும் , சில கோள்கள் முழுக் 
கோளங்களாக இருக்கவில்லை . அத்தகைய கோள்களுக்குத் துணைக் 
கோள்களின் மீதான விசையைக் கணக்கிடுகையில் இரண்டாம் 
உறுப்பு முக்கியம் வாய்ந்ததாக அமைகிறது . மேலும் பிற்போக்கு 
( Precession ) பற்றிய ஆராய்ச்சியிலும் இந்த உறுப்பு பயன்படுகிறது . 
மூன்றாவது 

நான்காவது உறுப்புகள் செயற்கைத் துணைக் 
கோள்களைப் பற்றிய ஆராய்ச்சியிலும் , கோளின் மிக அருகில் ஈர்ப்புச் 
சக்தியைக் கணக்கிடுகையிலும் மட்டுமே பயன்படுகின்றன் . 
அப்போதும் மற்ற உறுப்புகளின் முக்கியத்துவம் குறைந்துகொண்டே 
செல்கிறது . 


எனவே , வெகு தொலைவிலுள்ள ஒரு புள்ளியில் , கோள 
வடிவிலில்லாத ஒரு பொருளின் ஈர்ப்புவிசைத் தேக்கத்தை 

GM G 
V = 

( A + B + C - 31 ) 
2r3 | 

( 6 ) 


T 


என்று கொள்ளலாம் . இந்த உண்மையை மகல்லா ( Maccullagh ) 
சூத்திரம் என்று குறிப்பிடுவர், 


4.4 சுழற்சியினால் 

சுழற்சியினால் ஏற்படும் மாற்றங்கள் : கிளெயிராவின் 
( Clairaut s ) சமன்பாடு 
பூமியின் பரப்பின் மேலுள்ள துகள்களின் மீது தாக்கும் 
விசைகளை 

ஆராயப்புகும்போது , பூமியின் ஈர்ப்பு சக்தியை 
மட்டும் எடுத்துக்கொண்டால் போதாது . ஏனெனில் , பூமி , தன்னைத் 
தானே சுற்றிக்கொண்டிருக்கிறது . இச்சுழல் வேகம் 7.292 X 10-5 
ஆரைகள் / செகண்டு . இதனை ய என்று குறிக்க . பூமியின் திணிவு 
மையத்தை ஆதிப்புள்ளியாகவும் , சுழல் அச்சை 0 7 ஆகவும் , 0 X , 
OY என்பன பூமியின் நடுக்கோட்டுத் தளத்திலும் எடுத்துக்கொள்க . 
P என்னும் புள்ளியின் தூரம் 0 விலிருந்து 7 என்க . |X 0P = 8 
எனில் , பூமியின் சுழற்சியினால் P ன் மீது தாக்கும் மைய விலக்கு 
விசையின் ( centrifugal force ) தேக்கம் U = - } were sin2 0 

12 12 ( cose 6 - 1 ) ஆகும் . ஒரு துகளின் மீது தாக்கும் விசை 
களின் மொத்த விசைத் தேக்கம் ¢ = V + U ஆகும் . பூமியின் 
வடிவம் சரியான கோளமல்ல . இது ஒரு சிற்றச்சுக் கோள ( oblate 
spheroid ) வடிவம் கொண்டது . நடுக்கோட்டுத் தளத்திலுள்ள 


பொது வடிவங்களின் விசைத் தேக்கம் 


91 


என்று 


அச்சுத் தூரம் பெரியது , துருவத்தை நோக்கிய அச்சுத் தூரம் 

y 72 
+ 

= 1 

u 
கொள்ளலாம் . 

க்கும் a- க்கும் உள்ள வித்தியாசம் மிகச் சிறியதே . 


N 


P 


9 


படம் 4.2 


என்று. 


எனவே C = a ( 1 - 4 ) என்று எடுத்துக்கொள்க . ஐ இந்த சிற்றச்சுக் 
கோள உருவின் மையவகற்சி ( ellipticity ) எனலாம் . ( மிகச் சிறிய 

1 
எண் . பூமிக்கு ன் மதிப்பு சுமார் 

கணக்கிட்டிருக் 

300 
கிறார்கள் . ஆரைக் கோணதூரக் கூறுகளில் பூமியின் பரப்பின் 
சமன்பாடு 

12 sin2 8 12 Cos2 8 
+ 

= 1 
aa 

a2 ( 1 - ) 
மிகச் சிறிய எண்ணாகையால் ( 1-4 ) -9 = 1 + 2 4 

என்று 
கொள்ளலாம் . எனவே இச்சமன்பாடு 

ra sin2 0 + r2 ( 1 + 26 ) cos2 0 = aa 


E 


. 


அதாவது r2 ( 1 + 2 ¢ cos2 8 ) = aa 
ஃ r 

r = a ( 1 + 2 4 coss 8 ) } 
அதாவது T = a ( 1-6 cos : 0 ) 


என்றாகும் . P என்பது பூமியின் மேல் ஒரு புள்ளியெனில் , அங்கு 

GM G 
= V + U = 

+ ( C - A ) ( 3 cos20 - 1 ) 
273 

+ ura ( cos2 0 - 1 ) ( 7 ) 


rT 


92 


உயர்நிலை வானவியல் 


ஆகும் . இதன்படி , பூமியின் மேலுள்ள ஒரு துகளின் மீது தாக்கும் 
விசை , 0P ன் திசையில் 

04 GM 3G 

+ ( C - A ) ( 3 cos 0-1 ) 
r2 2r4 


|| 


or 


- w ( cos20 - 1 ) 


( 8 ) 


1 


பூமியின் நடுக் கோட்டில் r = a , 0 = 


EN 


என்பதால் , அங்கு g- ன் 


2 


மதிப்பு 


GM 


ge = 


3 G ( C - A ) 

2a1 


+ waa 


( 9 ) 


Q2 


நடுக் கோட்டில் மைய விலக்கு விசையின் அளவு ய , மேலும் 

GM 
a தூரத்திலுள்ள ஒரு துகளின் மீது பூமியின் ஈர்ப்பு விசை 

aa 
என்பவை நாம் அறிந்ததே .. இவற்றின் விகிதத்தை - என்று 
குறிப்பது வழக்கம் . 
waal waa3 

( 10 ) 
GM GM 


as 


ஃ .. 


ge = 


GM 
aa 


3G ( C - A ) 

2a4 


+ 


GM 

. 
aa 


GM 


// 


-1 


3 ( C- A ) 
Maa 


( 11 ) 


2 


3 ( C - A ) 
2Maa 


+ 3 p = f 

f 


( 12 ) 


என்று எழுதுக . அப்போது 

GM 
ge 

aa 


{1 +5-1 } 


( 13 ) 


இப்போது g = 


GM 

3G ( C- A ) ( 3 cos20 - 1 ) 

+ 
a2 ( 1-2¢ cos2 8 ) 

204 
-wa ( cos 0 - 1 ) 


( 14 ) 


இங்கு ( 8 ) ல் பக்குப் பதில் இரண்டாம் , மூன்றாம் உறுப்புகளில் a என்று 
இட்டுள்ளோம் . இதற்குக் காரணம் ( C - A ) யும் , யம் ஏற்கெனவே 
மிகச் சிறிய எண்கள் ; எனவே € ( C- A ) , Ewe ஆகியவை விட்டு 
விடப் பட்டன . இதனால் ( 14 )-லிருந்து 


பொது வடிவங்களின் விசைத் தேக்கம் 


93 


GM 


MG 


g = 


( 1 + 2 ¢ cose 0 ) + " ( f - 1 ? ) ( 3 cos 0 - 1 ) 


ay 


GM 
aa 


( cose 6 - 1 ) 


= 


GM 
a 


- 


GM 
aa 


GM 


// 


{1+ 

+2+ cos 0 -(f-49) ( 3 cos 0-1)+ 9(cos 0 -1 ) 
1 + 25 cos 0+ f - * 9-9 + cos 0 ( - 34 + 3 +9 ) 
1 + f - 3 + cose 0 ( 26-3f + 

( 26-3f + 5 ) 
CA { +/- ) } { i + ( 24-31 + 3 ) caste) 
6 = { 1+ (24-3f + z ) aro ) 


22 


// 


( 15 ) 


கடலின் 


4.5 கடலின் மேற்பரப்பின் வடிவம் 
பூமியிலுள்ள 

மேற்பரப்பில் மேற்கூறிய இருவித 
விசைகளும் தாக்குகின்றன . இதனால் கடற்பரப்பின் செங்கோடு 
பூமியின் மையப் புள்ளி வழியே செல்வதில்லை . . கடல் நீரானது 
சமநிலை ( equilibrium ) யில் இருப்பதால் , அதன் மீது எந்த ஒரு 
புள்ளியிலும் உள்ள மொத்த விசையானது , பரப்பின் செங்கோட்டில் 
ஏற்பட வேண்டும் ; இல்லாவிடில் தண்ணீர் பூமியின் மீது பாயத் 
தொடங்கும் . விசைத் தேக்கத்தினால் விளையும் விசைகள் சமவிசைத் 
தேக்கப் பரப்பின் ( Surface of equipotential ) செங்கோடுகளில் 
அமையும் என்பதால் , கடற்பரப்பின் வடிவம் , ஒரு சமவிசைத் 
தேக்கப் பரப்பாக இருக்க வேண்டும் . இதன் சமன்பாட்டை 
r = a ( 1-7 ) என்று கொள்க . இங்கு 7 என்பது ஒரு சிறிய எண் . 
என் மதிப்பு சுமார் 71 என்பதால் , பவும் அதே அளவு சிறிய 
எண்ணாகும் . “ ன் இம் மதிப்பை ( 7 ) ம் சமன்பாட்டில் புகுத்த , கடற் 
பரப்பின் சமன்பாடு 


GM 

G ( C - A ) 
+ 

( 3 cos2 0 - 1 ) 
a ( 1-7 ) 2a3 (1-7) 

+ z we a3 ( 1-7 ) 2 ( cosed - 1 ) = மாறிலி எண் 


3 


என்றாகிறது ; அதாவது 
GM 

G ( C - A ) 
( 1 + n ) + 

( 1 + 3m ) ( 3 cos28 - 1 ) 
2a3 
+ Hwa a ( cos26 - 1 ) = 

மாறிலி எண் . 


- 


94 


உயர் நிலை வானவியல் 


( C - A ) யும் மிகச் சிறிய எண் என்பதனால் இதனை 

GM G ( C - A ) 
+ 

( 3 cos2 8 - 1 ) +1 as wa ( cos2 8-1 ) 
2a3 

GM 
+ 

= மாறிலி எண் என்றெழுதலாம் . 


4 


( 


a 


GM 


சிறு எண் அல்ல ; ய ஒரு சிறு எண் . 

எனவே 


a 


a 


= 


18 


G ( C- A ) 

3 cos2 0 + as w cos20 
GM 203 
3 ( C - A ) as wa 
+ 

cos ? 0 
2Maa 2MG 


= ( 


) cos 


= 


3 ( C - A ) 
2Maa 


+1 pcose 


( 16 ) 


= f cos2 0 


( 17 ) 


எனவே கடற்பரப்பின் சமன்பாட்டை = a ( 1 - f cos (0 ) என்று 
எழுத முடியும் . f க்கு “ மட்டப்படுத்து எண் ( flattening ) என்று 
பெயர் . 

கிளெயிராட்டின் சமன்பாட்டை வருவிக்க , பூமியின் சமன் 
பாட்டை r = a ( 1 - E cos2 8 ) என்று எடுத்துக்கொண்டோமல்லவா ? 
அதற்குப் பதிலாக , r = a ( l- fcose 8 ) என்று எடுத்துக்கொண்டால் , 
கிளெயிராட்டின் சமன்பாடு 
50 

GM 

30 
g = ge + f cose 8 

1 + f 
2 

aa 
என்றாகியிருக்கும் . 

( 18 ) 


4.6 கணக்கீடுகள் 

பூமியானது , சூரியனிலிருந்து பிரிந்தபின் வெகு காலம் திரவப் 
பொருளாகவும் , பிளாஸ்டிக்காகவும் இருந்தபடியால் , பூமி தன்னைத் 
தானே சுற்றிவந்ததன் 

விளைவாக , 

முழுக்கோள வடிவம் 
நீங்கி சிற்றச்சுக் கோள வடிவம் பெற்றது .. 

அதாவது நடுக் 
கோட்டினருகில் அதன் வடிவம் பிதுங்கியும் , துருவங்களுக்கருகில் 
தட்டையாகவும் ஆகியது . இந்த நிலையினை f ன் 

நிலையினை f ன் மதிப்பைக் 
கொண்டு அறியலாம் . ஆனால் f ன் மதிப்பை நேரிடையாக வடிவ 

முறையில் கணக்கிடுவது இயலாது . என் மதிப்பைத் 
தெரிந்துள்ளோம் என்றால் ஊசலிப் பரிசோதனைகளின் மூலம் g- யினை 
நேரடியாக வெவ்வேறு அட்சங்களில் கணக்கிட்டு , அதனைக் 
கொண்டு f ஐக் கணக்கிடுகிறார்கள் . 


கணித 


பொது வடிவங்களின் விசைத் தேக்கம் 


95 


f ஐக் கணக்கிடும் மற்றொரு முறை , சமீப காலத்தில் கண்டு 
பிடிக்கப்பட்டது ; செயற்கைத் துணைக்கோள்களின் பாதைகளி 
லிருந்து ஐக் கணக்கிட முடியும் . 


நாம் மேலே தந்துள்ள சமன்பாடுகளில் , சிறு எண்களின் முதல் 
அடுக்குகள் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்பட்டு , மற்ற அடுக்குகள் 
தள்ளப்பட்டன . f , g ன் நுட்பமான அளவுகளை அறிய இத்தகைய 
மிகச் சிறிய எண்களும் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 
ஆயினும் , நமது சமன்பாடுகள் எளியவை . இவற்றினின்று f , 
ஆகியவற்றின் தோராயமான அளவுகளைக் கணக்கிடலாம் . 


g = 978.0490 ( 1+ -0052884 cos28 
-.000 0059 sin2 23 ) செமீ / செகண்டு 

21 
என்று அமெரிக்கப் பஞ்சாங்கம் கூறுகிறது . யன் மதிப்பு 

86164.1 
ரேடியன் செகண்டு என்றும் , a = 6378.388 கிமீ . என்றும் 
கொண்டால் , 


உ 


1 
288.9 


ff 


1 
296.8 


1 
ன் அனைத்து நாட்டு மதிப்பு 

297.0 


பூமியின் ஈர்ப்பு விசைத் தேக்கம் V எனில் , 

GM G 
- V = 

( C - A ) ( 3 cos 8-1 ) + ... 
273 


T 


என்று 


2Ma 
கண்டோம் . C- A = ( f -1 ) என்பதால் 

3 


GM 
- V = 

T 


GMa 
3r3 


( f - 1 ) ( 3cose - 1 ) + .. 


GM 1- ( ; ) ( 3c 0-1 ) + ... ) 


என்க . J = f - . சிறு எண்களின் வர்க்கம் பெருக்கற் பலன் 
ஆகியவைகளைத் தள்ளிவிடாமல் எடுத்துக்கொண்டால் , 


2 


- V = 


( 3 cos28 - 1 ) + 


GAL {1-14) 
(4 ) 


3 


4 


L 
2 


( 5 cos 30 - 3 cos 6 ) + 


k 
30 


( 9 ) (35 cost 0 - 30 cos 0 + 3 ) 


96 


உயர்நிலை வானவியல் 


என்று சுமாராகக் கணக்கிட்டிருக்கிறார்கள் . என் மதிப்பு 6378.270 கிமீ 
என்றால் , 

J = 0.0016232+ 000 000 5 
K = ( 8.845 + 0.006 ) X10-6, 

( 2.4 + 0 • 2 ) X10-6 
என்று கணக்கிடப்பட்டுள்ளது .. 


L 


மூன்று 


4.7 இந்த அத்தியாயத்தில் 

நாம் 

ஆராய்ந்தவை 
பொருள்களைப் பற்றியவையே ; அவையாவன : 

( i ) பூமியின் மேற்பரப்பின் வடிவம் 
( ii ) பூமியின் மேற்பரப்பில் அதன் ஈர்ப்பு விசை 
( iii ) பூமிக்கு வெளியே அதன் ஈர்ப்பு விசை . 


4-4ல் பூமியின் மேற்பரப்பின் வடிவம் கொடுக்கப்பட்டது . 4.4 ல் 
பூமியின் தளத்தின் மேலும் வெளியிலும் ஈர்ப்பு விசையின் அளவு 
தருவிக்கப்பட்டது . 

இவற்றிற்கு அதிக நுட்பமான சமன் 
பாடுகள் 46 ல் தரப்பட்டன .இந்த ஆராய்ச்சிகள் அனைத்திலும் 
பூமியானது அதன் நிலநடுக் கோட்டைப் பொறுத்து சமச்சீர் 
பெற்றுள்ளதாகக் கருதப்பட்டது . மேலும் , சுழற்சி , கடலின் ஏற்ற 
இறக்கம் . ( Tides) போன்ற அசைவுகளின் (disturbance) காரண 
மாகவும் இந்த சமன்பாடுகள் 

மாற்றப்பட வேண்டியிருக்கிறது . 
எனவே பூமியின் மேற்பரப்பை . 


7 = a ( 1 - Tam ) 


( 19 ) 


என்று கொள்க . இங்கு 1. " ஆனது அட்சக் கோணம் , தீர்க்கக் 
கோணம் ஆகிய இரண்டிலுமான சார்பு . பூமியின் ஈர்ப்பு விசைத் 
தேக்கம் 
GM 

Anin Pam 
Y + Call rn P.in + 

rn + 1 


( 20 ) 


T 


גוון 


என்று கொள்க . இங்கு P. " என்பது லெஜந்திரேயின் முதற் பிரிவு 
துணைச் சார்பு ( Associated Legendre Function of the first kind ) 
எனப்படும் . 


וון 


P. " ( x ) = (1-12) 7/2_0 " 


P. ( 1 ) 


aum 


பொது வடிவங்களின் விசைத் தேக்கம் 


97 


பூமியின் மேற்பரப்பில் உன் மதிப்பு ஒரு மாறிலி எண் என்பதால் , 
T = a ( 1 - II ) ஐ இதில் பிரதியிட , 


GM 
( 1+ Inn ) + Cawan Paw ( 1 - n ran ) 

1 


a 


A.P.m 
+ 


1+ ( n + 1 ) 1am 


} 


மாறிலி எண் 


an + 1 


m 


GM 
அதாவது 

Yam = C.m an P.m + 


P.m 


an + 1 


רון 


בון 


1.w 


Camar + 1 Pam Anupam 

+ 
GM 

G MQD 


( 21 ) 


எனவே பூமியின் மேற்பரப்பின் சமன்பாடு 

Cam ar + 1 pm A.m pm 
1 
GM 

GM an 


T = 4 


( 22 ) 


( 20 ) ம் - சமன்பாட்டை , பக்கு வகைப்படுத்தினால் , 

ஈர்ப்பு 
விசையின் ஆரைக் கூறு 8. கிடைக்கும் . 
ay GM 

A. Pam ( n + 1 ) 
gr 

n Camrn - 1 Pan + 
or 

12 


= 


10 + 2 


இதனில் சன் மதிப்பை ( 22 ) லிருந்து 

( 22 ) லிருந்து பிரதியிட்டால் , பூமியின் 
மேற்பரப்பில் அதன் ஈர்ப்பு விசையின் ஆரைக் கூறு gam கிடைக்கும் . 

GM 2 C.m ar + 1 P.m 2 A.m Pam ) 
Sny 1+ 

+ 
aa GM 

G Man 


M 


Aam Pam ( n + 1 ) 
- m - Can au - 1 Pam + 


a a + 2 


( n - 1 ) A.m Pam 


GM 
2 


( n + 2 ) Com a r - 1 


N 


( 23 ) 


+ 


an + 2 


בון 


இதில் A.m க்கு 1.m மூலம் ( 21 ) ம் சமன்பாட்டிலிருந்து பிரதியீடு 
செய்ய 


G M 

GM 
+ ( n - 1 ) Yam - ( 2 n + 1 ) Can a r - 1 Pan ( 24 ) 
aa 

a2 


சமன்பாட்டின் 


( 24 ) ம் சமன்பாட்டினை , கிளெயிராட்டின் 
பொதுப்படுத்தப்பட்ட வடிவமாகக் கருதலாம் . 

உ -7 


98 


உயர்நிலை வானவியல் 


பயிற்சி 
y 22 
1 . 
a2 

= 1 என்ற சிற்றச்சுக் கோள உருவினுக்கு E 

( 2 
என்பது மையவகற்சி ( ellipticity ) எனில் , இதன் ஈர்ப்புவிசைத் தேக்கம் 
T தூரத்தில் 


+ 


+ 


GM 


Gl 


( 3 cos : 6 - 1 ) 


T 


473 


என்று காட்டுக . இங்கு Q 


2 

M ( a - c ) 
5 


என்று 


4 
2. முதல் கணக்கில் , Q 

Maa , A < e , சுமாராக 

5 
கொள்க . இக்கோள உரு , அதன் அச்சைச் சுற்றிய அளவு கோண வேகத்தில் 
சுற்றுகிறது என்க . கோள உருவின் வடிவம் ஒரு சம ஈர்ப்பு விசைத் தேக்கப் 
பரப்பு என்று கொண்டு 

2a 
2 + 

= 0 
5 ( 8 


+ 


என்று காட்டுக . 


3. பூமியின் ஈர்ப்பு விசை , அதற்கு வெளியேயுள்ள புள்ளியில் P , , Pa என்ற 
கூறுகளை , முறையே ஆரைத் திசை , குறுக்குத் திசைகளில் கொண்டிருந்தால் , 


Pr 


GM 3 GM a2 ( f - 14 ) ( cos 8-1 ) 

+ 
12 


14 


2 GM 0% ( f = 10 ) sin cos 


Pe 


14 


என்று காட்டுக . 


4. பூமியின் ஈர்ப்பு விசைக்கு , பூமியின் மையத்தை யொட்டிய உந்தத் 
திருப்புத் திறன் 
2 GM aa 

( f - 3 ) sin a cos a 


18 


என்று காட்டுக . 


5. பூமியின் ஈர்ப்பு விசையின் மீப்பெரு மதிப்பு யாது , அது எங்கு பெறப் 
படுகிறது என்று கண்டுபிடிக்க, 
6. இந்த அத்தியாயத்தில் பெறப்பட்ட ஈர்ப்பு விசைத் தேக்கங்கள் 

02V 02 / 22V 
ஒவ்வொன்றும் + 

+ 

= 0 என்ற சமன்பாட்டைச் சரிசெய் 
3x2 

0 ) a z2 
கின்றது என்று காட்டுக . 


ம 


( இந்த சமன்பாட்டின் ஆரைக் கோண தூரக் கூறுகள் வடிவமாகிய 
OV 1 3 

O V 

1 
+ 

sin a + 

= 0 ஐ 
37 21 sin ) 08 

sin 0 3 2 

08 
எடுத்துக்கொள்க. ) 


5. சுற்றுப் பாதைகள் 

(Orbits in Space ) 


5.1 கூறுவகைகள் 

வானியலில் , ஒரு பொருளின் இருப்பிடத்தைக் குறிப்பிட , 
வான்கோளம் ( celestial sphere ) என்ற ஒரு கருத்தைப் பயன் 
படுத்துகிறோம் . இதன் மையப் புள்ளியை எங்கு வேண்டுமானாலும் 
வைத்துக்கொள்ளலாம் . இதன் ஆரம் வேண்டிய அளவு மிகப் 
பெரிய எண் . பார்ப்பதற்கு ஒரே திசையிலுள்ள பல பொருள்கள் 
இந்தக் கோளத்தின் மீது ஒரே புள்ளியில் பதிவாகும் . இப்புள்ளியைக் 
குறிக்க , கோணக் கூறுகள் இரண்டு தேவை . ஏதேனும் நிலையான 
ஒரு பெரு வட்டத்தில் 0 எனும் ஒரு நிலையான புள்ளியை எடுத்துக் 
கொள்க . இவ் வட்டத்திற்குச் செங்குத்தாகவும் , கொடுத்துள்ள 
பொருள் P வழியாகச் செல்லுமாறும் மற்றொரு பெருவட்டம் வரைக . 
இவற்றின் ஒரு வெட்டுப்புள்ளி M எனில் , OM , MP ஆகிய விற்கள் 
கோள மையத்தில் தாங்கும் கோணங்களே இக்கூறுகளாகும் . இவ் 
வகையிலேயே ( i ) திசைவில்லும் , கோணவேற்றமும் ; ( Azimuth 


P 


. 


படம் 5.1 


and altitude ) ( ii ) நேரக்கோணமும் ; ( hour angle ) சரிவுக் 
கோணமும் ( declination ) ; ( iii ) வல ஏற்றமும் ( Right Ascension ) , 


100 


உயர்நிலை வானவியல் 


சரிவுக்கோணமும் ; ( iv ) வான நெடுங்கோடு அளவும் ( celestial 
longitude ) வானக்குறுங்கோடு அளவும் ( celestial latitude ) ; ஆகிய 
நான்கு முக்கிய கூறுவகைகள் நிறுவப்பட்டுள்ளன . இவற்றில் 
முதல் மூன்றும் செய்முறை வானியலில் பயன்படும் . அறிமுறை 
வானியலில் நான்காம் வகை பயன்படும் . 


செய்முறை வானியலில் , நிலையான அச்சுகள் நமக்குத் தேவைப் 
படுகின்றன . முப்பரிமாண வடிவ கணிதத்தைப் பயன் படுத்தி , 
இயக்கவியல் முறைகள் மேற்கொள்ளப் படப்போவதால் , ஒரு நிலை 
யான ஆதிப் புள்ளியும் தேவை . இந்த ஆதிப் புள்ளியை எங்கு 
மேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் . சூரியனின் மையப் 
புள்ளியை ஆதிப் புள்ளியாகக் கொண்ட கூறுகளுக்கு பரிதிமையக் 
கூறுகள் ( Heliocentric Co - ordinates ) என்னும் , பூமியின் மையப் 
புள்ளியை ஆதிப் புள்ளியாகக் கொண்ட கூறுகளுக்கு புவி மையக் 
கூறுகள் ( Geocentric Co - ordinates ) என்னும் பெயர் . வேறு கிரகங் 
களின் மையப்புள்ளிகளை ஆதிப் புள்ளிகளாகக் கொண்ட கூறுகள் 
கோள் மையக் கூறுகள் ( Planeto - centric Co - ordinates ) என்னும் , 
சந்திரனின் மையப் புள்ளியை ஆதிப் புள்ளியாகக் கொண்ட கூறுகள் 
திங்கள் மையக் கூறுகள் ( Selenocentric Co - ordinates ) என்றும் 
கூறப்படும் . சூரியனைச் சுற்றிவரும் கிரகங்களின் பாதைகளைப் பற்றி 
அறிய பரிதி மையக் கூறுகளைப் பயன்படுத்துவோம் . துணைக் 
கோள்களின் பாதைகளை ஆராய , பொதுவில் அக்கோள் மையக் 
கூறுகளையே பயன்படுத்துகிறார்கள் . 


சூரியனின் தோற்றப் பாதை ( ecliptic ) வான் கோளத்தில் ஒரு 
பெருவட்டமாக அமைகிறது . இவ்வட்டத்தின் தளத்தைத் தோற்றப் 
பாதைக் தளம் ( plane of the ecliptic ) என்போம் . அவ்வாறே , பூமி 
தன்னைத் தானே சுற்றும் அச்சுக்கு செங்குத்தான பெருவட்டத்தை 
நடுக்கோடு ( equator ) என்னும் , அதன் தளம் நடுக் கோட்டுத் 
தளம் ( plane of the equator ) என்னும் குறிப்பிடப்படும் . கார்ட்டீ 
சியன் அச்சுக் கூறுகளைப் பெற இவ்விரண்டி லொன்றை 7 - தளமாகக் 
கொள்ளலாம் . தோற்றப் பாதை - தளமாகக் கொண்ட கூறுகள் 
தோற்றப் பாதைக் கூறுகள் ( Ecliptic Co - ordinates ) என்னும் , 
நடுக்கோட்டுத் தளத்தை 7 - தளமாகக் கொண்ட கூறுகள் நடுக் 
கோட்டுக் கூறுகள் ( Equatorial Co - ordinates ) என்றும் கூறப்படும் . 


தோற்றப் பாதைத் தளமும் , நடுக் கோட்டுத் தளமும் ஒரு 
கோட்டில் வெட்டுகின்றன . இக் கோட்டில் , பூமியிலிருந்து நோக் 
குங்கால் எத்திசையில் சூரியன் நடுக் கோட்டைத் தாண்டுகையில் 
தெற்கிலிருந்து வடக்கு நோக்கிச் செல்வதாகத் தெரிகிறதோ அதனை 
மேட முதற்புள்ளி ( First point of Aries ) யின் திசை என்போம் . 


சுற்றுப் பாதைகள் 


101 


இதனையே மேற் கூறிய இரு விதக்கூறுகளிலும் X அச்சாகக் கொள் 
வோம் . இப்போது தோற்றப்பாதைக் கூறுகளை எடுத்துக் கொள்க . 
தோற்றப்பாதைத் தளத்தில் தான் பூமி சூரியனைச் சுற்றி வருகிறது . 
இங்கு 2 - அச்சை , அதன் உச்சியிலிருந்து பார்க்குமிடத்து பூமியின் 
ஓட்டம் பாசிடிவ் ஆக இருக்குமாறு எடுத்துக் கொள்ளுகிறோம் . 
இவ்வாறே , நடுக் கோட்டுக் கூறுகளின் 7 அச்சானது , அதன் 
உச்சியிலிருந்து பார்க்குமிடத்து பூமியின் சுழற்சி பாசிடிவ் ஆக 
இருக்குமாறு எடுத்துக் கொள்ளப்படுகிறது . 1 அச்சு , பிறகு தகுந்த 
படி எடுத்துக் கொள்ளப்படுகிறது . 0 ஐ ஆதிப் புள்ளியாகக் 
கொண்டால் , தோற்றப் பாதைக் கூறுகள் ( X , , 2 ) எனவும் , நடுக் 
கோட்டுக் கூறுகள் ( x , y , z ) எனவும் இனி குறிப்பிடப்படும் . 


தோற்றப் பாதைக்கும் நடு வட்டத்திற்குமிடையேயுள்ள 
கோணம் சரிவுக்கோணம் ( obliquity ) எனப்படும் . இதன் மதிப்பு 
1959 ல் 23 ° 26 40 " .39 ; 1974 ல் 23 ° 26 33 " .34 . இதனை € என்று 
குறிப்பது வழக்கம் . நடுவட்டத் தளமும் , தோற்றப்பாதைத் தளமும் 
நிலையானதல்ல என்று கண்டிருக்கிறார்கள் . இதனால் € ன் மதிப்பும் 
நாளுக்கு நாள் மாறுகிறது . எனவே நமக்கு நிலையான அச்சுகள் 
தேவைப்பட்டால் , நடுக் கோட்டையும் , மேடமுதற் புள்ளியையும் 
ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருப்பவையாகக் கொள்வது வழக்கம் . 
இதனையே “ அன்றைய நடுக்கோடு , மேட முதற்புள்ளி ஆகியவற்றின் 
நிலைகள் ” ( mean equator and equinox of date ) என்று குறிப்பிடு 
வோம் . இந்த நேரத்தைத் தொடக்கக் கட்ட ( epoch ) என்று 
கூறுவர் . எந்த நேரத்தையும் தொடக்கக் கட்டமாகக் கொள்ளலாம் . 
5.2 மாற்றச்சமன்பாடுகள் 


N. 


P 


16 


துy 


X 


X 


படம் 5.2 


படத்தில் P என்பது விண் வெளியில் ஒரு புள்ளி . OP = " என்க . 
20P என்ற தளம் :) தளத்தை Oால் வெட்டட்டும் . OP , / 20P , 
ZXON ஆகியவை P ன் கோண தூரக் கூறுகளாகும் . 


102 


உயர்நிலை வானவியல் 


நடுக் கோட்டுக் கூறுகளில் 2 XON ஆனது வல ஏற்றம் ( right 
ascension ) ஆகும் . / PON = 90 ° - 720P யே சரிவுக் கோணம் 
( declination ) ஆகும் . ஒரு புள்ளியின் வல ஏற்றம் a , சரிவுக் 
கோணம் 8 எனில் , அதன் கோண தூரக் கூறுகள் ( 7 , 90 - 3 , a ) ஆகும் . 
இப் புள்ளியின் கார்ட்டீசியன் கூறுகள் ( x , y , z ) எனில் 

x = 1 cos 8 Cos a 
y = T cos 8 sin a 

2 = r sin 8 
என்பதைக் கவனிக்க . 8 ஆனது -90 ° முதல் 90 ° வரையிலும் , 
0 ஆனது 0 ° முதல் 360 வரையிலும் பரவலாம் . 

இம்மாதிரியே , தோற்றப்பாதைக் கூறுகளில் OP , 170P , 
Z XON ஆகியவை P ன் கோணதூரக் கூறுகளாகும் . 2 XON ஆனது 
வான நெடுக் கோட்டுக் கோணம் ( celestial longitude ) எனவும் 
Z PON = 90 ° - 720P ஆனது வானக் குறுங்கோட்டுக் கோணம் 
எனவும் குறிப்பிடப்படும் . இவற்றை முறையே 1 , p . என்று 
குறித்தால் , புள்ளியின் கோணதூரக் கூறுகள் (r , 90 - p , 1 ) ஆகும் . 
இங்கு ஆனது 0 ° முதல் 360 ° வரையிலும் நீ ஆனது - 90 ° முதல் 
90 ° வரையிலும் பரவும் . ( X , Y , Z ) என்பன ஒரு புள்ளியின் தோற்றப் 
பாதைக் கார்ட்டீசியன் கூறுகள் எனில் , 

X = r cos B cos A 
1 = | cos p sin a 
3 = r sin A 


தோற்றப் பாதைக் கூறுகளுக்கும் , நடுக்கோட்டுக் கூறுகளுக்கு 
மிடையேயுள்ள தொடர்பை அடியிற் கண்ட சமன்பாடுகள் வெளிப் 
படுத்துகின்றன . 

X = * 
17 = y cos E + z sin a 

y = 1 cos E --2 sine 
3 = y sin ( + z cos 

z = Y sin et 2 cos e 
இதனால் பின்வரும் சமன்பாடுகள் எளிதில் கிடைக்கின்றன . 

cos A cos 2 = cos 8 cos a 
cos p sin a = cos 8 sin a cOS E + sin 8 sine 
sin B = 

cos 8 sin a sin E + sin 8 cos E 
cos & cos a = cos ß cosa 
COS 8 sin a = cos psin a cos E - sin asin e 

sin 8 = cos 8 sin Asin ( + sin p cos 6 


இவற்றைக் கொண்டு , ஒருவகைக் கூறுகளிலிருந்து மற்றொரு 
வகைக் கூறுகளைக் கணக்கிடுதல் எளிது . 


சுற்றுப் பாதைகள் 


103 


5.3 பாதையின் மூலகங்கள் 


Z 


N. 


P 


X 


கிரகப்பாதை 


A 


தோற்றப்பாதை 


படம் 5.3 


சூரியனைச் சுற்றும் ஒரு கிரகத்தின் பாதையைக் கணக்கிட 
வேண்டும் என்க . 0X , 01 , 07 என்பன தோற்றப்பாதை அச்சுகள் . 
தோன் சூரியன் . கிரகத்தின் பாதை சூரியன் வழியே செல்லும் ஒரு 
தளத்தில் இருக்கும் . இத்தளம் தோற்றப்பாதைத் தளத்தை 
ஒரு கோட்டில் வெட்டும் . இங்கு கிரகமானது 

₹ அச்சின் 
நெகட்டிவ் பக்கத்திலிருந்து பாசிடிவ் பக்கத்திற்குச் செல்லும் புள்ளி 
A யை ஏறுகோள் சந்தி ( ascending node ) என்போம் . AVP என்பது 
கிரகத்தின் பாதை . V என்பது இப்பாதையில் அண்மைப் புள்ளி 
( perihelion ) . P என்பது பாதையில் ஏதேனுமொரு புள்ளி . 
கோணம் XOA ஆனது , ஏறுகோள் சந்தியின் நெடுங் கோட்டுக் 
கோணம் ( longitude of the ascending node ) எனப்படும் . இது ம் 
என்று குறிப்பிடப்படும் . 

கிரகத்தின் பாதைத் தளத்திற்கும் , தோற்றப்பாதைத் தளத்திற்கு 
மிடையேயுள்ள கோணம் சாய்வுக்கோணம் ( inclination ) எனப்படும் . 
இதனை என்று குறிப்பிடுவோம் . 1 ஆனது 0 ° முதல் 180 ° வரை 
மதிப்பெடுக்கலாம் . 0 < i < 90 எனில் கிரகத்தின் போக்கை 
முற்போக்கு ( direct motion ) என்றும் , 90 < i < 180 எனில் போக்கை 
பிற்போக்கு ( retrograde motion ) என்றும் கூறுவது வழக்கம் . 
கிரகத்தின் பாதைக்குச் செங்குத்தாக 02 என்னும் கோட்டை 
வரைக . 07 ன் திசையை , அதன் உச்சியிலிருந்து பார்க்குமிடத்து 
கிரகத்தின் போக்கு பாசிடிவ் திசையில் இருக்குமாறு கொள்க . 
இப்போது < 707 = i என்று அறிக . 


104 


உயர்நிலை வானவியல் 


3 , 1 ஆகியவை தரப்பட்டால் , இவ்வாறு விண்வெளியில் கிரகத் 
தின் பாதைத்தளம் அறுதியாக நிறுவப்படுகிறது . 

கோணம் AOV ஆனது அண்மைப் புள்ளியின் வீச்சும் ( argu . 
ment of the perihelion ) என்று கூறப்படும் . இதனை ய என்று 
குறிப்பிடுவோம் . 

2 , 3 , ய ஆகிய மூன்றும் தரப்படுவதால் விண்வெளியில் கிரகத் 
தின் பாதையின் போக்கு ( orientation ) அறியப்படுகிறது . 

பாதையின் அளவைக் குறிக்க இரு மூலகங்கள் தேவை . பாதை 
ஒரு நீள் வளையமாயின் இவற்றை a , & என்று கொள்ளலாம் . ( a = 
சராசரி தூரம் , ேமையவகற்சி எண் ) அதிபரவளையப் பாதைக்கு , ஏ , e 
ஆகியவை மூலகங்கள் . இங்கு q என்பது அண்மைப் புள்ளியின் 
தூரம் . பரவளையப்பாதைக்கு =ே 1 , அண்மைப்புள்ளியின் தூரம் ) 
ஆகியவையே மூலகங்களாகும் . இவ்விதமாக , , 0 , a ( அல்லது ) , 
ேஆகிய ஐந்தும் தரப்பட்டால் விண்வெளியில் கிரகத்தின் பாதை 
நன்கு நிலை நிறுத்தப்படுகிறது . 

பாதையில் கொடுத்துள்ள நேரத்தில் கிரகம் எங்கு இருக்கும் ? 
இதனை அறிய வேண்டுமாயின் , பாதையில் ஒரு நன்கறிந்த புள்ளியில் 
கிரகம் இருந்த நேரத்தினை முன்பே தந்திருக்க வேண்டும் . இது 
பொதுவில் அண்மைப் புள்ளியாகக் கொள்ளப்படுகிறது . கிரகம் 
அண்மைப் புள்ளியிலிருந்தபோது நேரம் 1 எனில் , 1 தான் கிரகப் 
பாதையின் ஆறாவது மூலகம் . இவ்வாறு a , e , i , 12 , 0 , 1 என்ற 
ஆறு மூலகங்களும் கொடுக்கப்பட்டிருந்தால் மற்ற எந்த நேரத்திலும் 
அக்கிரகத்தின் இருப்பிடத்தைக் கணக்கிட்டுவிட முடியும் . 

ஒரு கொடுக்கப்பட்ட திணிவுள்ள துகளின் இயக்கச் சமன் 
பாடுகள் மூன்று அல்லவா ? இவை ஒவ்வொன்றும் இரண்டாம் 
படியுள்ள வகைக்கெழுச் சமன்பாடு . எனவே இவற்றின் தீர்வில் 
ஆறு மாறிலி எண்கள் இருக்கும் . இந்த ஆறையும் கணக்கிட , 
துகளின் பாதையைப் பற்றி ஆறு விவரங்கள் தொடக்கத்தில் தரப் 
பட்டிருக்க வேண்டும் . இவை அப்பாதையின் ஆறு மூலகங்களுக்கு 
இசைந்துள்ளன . வேறு விதத்தில் பார்க்குமிடத்து , பாதையை 
முழுமையாக அறிய வேண்டுமாயின் , கொடுத்துள்ள நேரத்தில் 
துகளின் மூன்று கூறுகளை ( co - ordinates ) யும் , அதன் திசை 
வேகத்தின் மூன்று குத்துப் பிரிவு ( components ) களையும் தெரிந் 
திருக்க வேண்டும் . இவற்றின் எண்ணிக்கையும் , மூலகங்களின் 
எண்ணிக்கையும் ஒத்துள்ளதைக் கவனிக்க , 


கிரகத்தின் திணிவு அறியப்படாவிடில் , அதன் சராசரி இயக்கம் 
( n ) , அல்லது அதன் காலவட்ட நேரம் ( P ) தரவேண்டும் . 


சுற்றுப் பாதைகள் 


105 


நாம் மேலே குறிப்பிட்ட ஆறு மூலகங்களுக்குப் பதிலாக , வேறு 
மூலகங்களும் பயன்படுத்தப்படுகின்றன . அவற்றில் சிலவற்றை 
இப்போது விவரிப்போம் . 


அண்மைப் புள்ளியின் நெடுங்கோட்டுக் கோணம் ( longitude 

என்று 
of the perihelion ) என்பது 92 + 0 ஆகும் . இது 0 
குறிப்பிடப்படும் . 


= 3+ o 


இவற்றில் பி என்பது தோற்றப்பாதை தளத்திலும் , என்பது 
கிரகப் பாதைத் தளத்திலும் அளக்கப்படுவதைக் கவனிக்க . 

| XO A + [ AO V 


சில பாதைகளுக்கு = 0 அல்லது 180 எனில் , ஐ அளத்தல் 
இயலாது . அவ்வமயங்களிலும் ஐை அளக்க முடியும் என்பதைக் 
காண்க . 


குறுக்குக் கோட்டுக் கோணவீச்சம் ( argument of the latitude ) 
என்பது A O P ஆகும் . இதனை u என்று குறிப்பிடுவர் . பாதையில் 
ய என்பது இயல்பு நெறிப்பிழற்சிக் கோணம் . VO P எனில் , 


u = • + 0 அதாவது , 


u = 5-0 + w 


கிரகத்தின் நெடுக்கோட்டுக் கோணம் ( longitude in the orbit ) 
என்பது 9 + 1 ஆகும் . இதனை + ய என்றும் அறிக . 10 அல்லது 
180 ° என்றுள்ள போதிலும் நெடுக்கோட்டுக் கோணத்தை அறிதல் 
முடியும் . 


M என்பது கிரகத்தின் சராசரி நெறிப் பிறழ்சி எனில் , 0 + M 
என்ற கோணமானது சராசரி நெடுக்கோட்டுக் கோணம் ( mean 
longitude ) எனப்படும் . இதனை L என்று குறிப்பிடுவோம் . t என்பது 
அப்போதைய நேரம் எனில் , M = n ( t - T ) என்பதை நினைவில் 
வைக்க . to என்பது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நேரம் எனில் , 
அந்நேரத்தில் சராசரி நெடுக்கோட்டுக் கோணம் ( mean longitude ) 
E என்க . E ஐயே ஒரு மூலகமாகத் தருவதும் உண்டு . 

E = s + n ( to - T ) 
என்பதைக் கவனிக்க . 


X என்பது- n T என்று வரையறுக்கப்படுகிறது . 1 ஐத் தருவ 
தற்குப் பதில் அல்லது ஐத் தருவது வழக்கம் . 


106 


உயர் நிலை வானவியல் 


= 30.7 


5.4 . மூலகங்களிலிருந்து கூறுகளைப் பெறுதல் : 

ஒரு கிரகத்தின் மூலகங்கள் அடியில் உள்ளதுபோல் தரப் 
பட்டிருக்கும் . இவற்றினின்று குறிப்பிட்ட தேதியன்று அக்கிரகத்தின் 
இருப்பிடத்தைக் கணக்கிடும் முறையை இனி விவரிப்போம் . 
a = 2-237 

i 
e = 0.53 

D = 2079.87 
n = 0 • 29 டிகிரி / நாள் 

Tw = 155 ° .0 

T = 1960 செப்டம்பர் 28 
1960 ம் வருடம் டிசம்பர் முதல் தேதியன்று கிரகத்தின் இருப் 
பிடத்தைக் கணக்கிட வேண்டும் . 
செப்டம்பர் 28 முதல் டிசம்பர் 1 வரை நாள்கள் 64 . 

எனவே 
t - T = 64 


70 


சராசரி இயக்கம் n = 0 • 29 டிகிரி / நாள் . எனவே , 

M = n ( t - V ) = 18.56 டிகிரி 
கெப்ளர் சமன்பாட்டைத் தீர்த்து E ஐக் கணக்கிடுக . 

E = 36 ° 42 சுமாராக . 
பிறகு , 

1 + e 

E 
tan 

2 Vice 2 
என்ற சூத்திரத்தைக் கொண்டு யஐக் கணக்கிடுக . 
இப்போது u = 0 + ய கிடைக்கும் . 
மேலும் 

r = a (1- e cosE ) ஆதலால் 
T ஐயும் கணக்கிட முடிகிறது . 


tan 


( P 


uப 


B 


A 


u 


படம் 5.4 


படத்தில் AP என்பது கிரகத்தின் 
கிரகத்தின் பாதை . 

AR என்பது 
தோற்றப்பாதை . P என்பது கிரகத்தின் நிலை . PR ஆனது AR க்குச் 


சுற்றுப் பாதைகள் 


107 


செங்குத்தாக வரையப்பட்ட பெருவிற்பாகம் எனில் , / PAR = i ,, 
PR = 9 , AP = u என்பது வெளிப்படை . 


AR = u என்க . 

சைன் விதிப்படி , 


sin i 


sin 90 


sin ß 


sinu 


.... sin s = sin i sin u 
அடுத்தபடியாக , கோடன்ஜன்ட் விதிப்படி , 

cot 90 ° sin i = cot u sin u - cos i cos u 


அதாவது , 0 = coti sin u - cos ) cos u 

ஃ. tanu = cos i tan u 

.. u = tan - 1 ( cos i tan u ) 
இவ்விரண்டு சூத்திரங்களிலிருந்து நவும் , a = ( Q + u ) ம் கணக்கிடப் 
படும் . 

0 < i < 90 எனில் 0 < u < 90 

90 < i < 180 எனில் -90 < u < 0 
இவ்வாறு கொடுத்துள்ள நேரத்தில் கிரகத்தின் ( r , 90-8 , 1 ) என்ற 
கூறுகளைக் கணக்கிடமுடிகிறது . 

விண்பொருளின் பாதை ஒரு பரவளை என்க ; இதற்குத் தந்துள்ள 
மூலகங்கள் 9 , 1 , 2 , 6 , 1 என்க . 

4 = G ( M + m ) , 


79 


( 4 ) 


+ 


( t - T ) = tah 

tan3 
203 

2 3 

2 
என்ற சமன்பாடுகள் மூலம் யஐக் கணக்கிடலாம் . 

2g 
1 + Cosm 


என்பதைப் பயன்படுத்தி ரஐயும் காணலாம் . 

P , 1 ஆகியவை முன்போலவே கணக்கிடப்படவேண்டும் . 
விண் பொருளின் பாதை அதிபரவளை எனில் , 


-a3 


VV ( t - T ) e sin h FF 
என்ற சமன் பாட்டிலிருந்து F ஐக் கணக்கிடுக . 


108 


உயர்நிலை வானவியல் 


tan , 


e + 1 

tanh F | 2 
1 


+ 


e - 1 


என்ற சமன்பாட்டிலிருந்து F ஐயும் , 

r = -a ( e cosh F - 1 ) 
என்ற சமன்பாட்டிலிருந்து 7 ஐயும் கணக்கிடலாம் . 
p , 1 ஆகியவை முன்போலவே கணக்கிடப்படும் . 


5.5 இருப்பிடம் , திசை வேகம் ஆகியவற்றிலிருந்து மூலகங்கள் : 
ஒரு 

விண்பொருளின் மூலகங்களிலிருந்து , அதன் இருப் 
பிடத்தைக் கணக்கிடும் முறையினை இதுவரை விவரித்தோம் , 
இப்போது ஒரு விண்பொருளின் இருப்பிடம் , அதன் திசைவேகம் 
இவைகளை அறிந்திருப்பின் அதன் மூலகங்களை கணக்கிடுதல் 
எங்ஙனம் என்று ஆராய்வோம் . 
M , m என்பவை முறையே சூரியன் , 

விண்பொருள் 
ஆகியவற்றின் திணிவுகள் , M ஐ மையமாகக் 

கொண்ட ஒரு 
கூறுவகை 0 XYZ என்க . இது தோற்றப் பாதைக் கூறுவகை 
யாகவோ , அல்லது நடுக்கோட்டுக் கூறுவகையாகவோ இருக்கலாம் . 
இந்த அச்சுகள் நிலையானவைகளாக இருத்தல் அவசியம் . 

கொடுத்துள்ள ஒரு நேரத்தில் , m ன் இருப்பிடத்தின் கூறுகள் 
( X , Y , . 

Z ) . அதன் திசைவேகத்தின் கூறுகள் ( X , , ) 
என்க . M க்கும் m க்கும் இடைத்தூரம் 7 எனில் , 

12 = X2 + Y2 + 72 


M ஐப் பொறுத்து ான் வேகம் ) எனில் , 

y3 = X3 + yz + 2 
L = k2 ( M + m ) 


என்பதையும் நாமறிவோம் . இங்கு k என்பது கவுசின் மாறிலி 
எண் . 


இவற்றிலிருந்து , 


2 = 4 


=r ( --- 


என்ற சமன்பாட்டைப் பயன்படுத்தி a யினைக் கணக்கிடலாம் . 


1 


= 0 எனில் விண் பொருளின் பாதை பரவளையாகும் . a ஒரு 


a 


சுற்றுப் பாதைகள் 


109 


குறை எண் 

எனில் 

பாதை அதிபரவளையாம் . நீள் வட்டப் 
பாதைக்கு , a ஒரு மிகை எண்ணாக இருத்தல் அவசியம் . 
I h என்பது பரப்பு வேகம் எனில் 

h = rxv 
ஆதலால் சன் கூறுகள் hy , ha , h எனில் , 

hi = YŻ- YŻ 
h , = ZX_zx 
hz = XY - XY 


h = 


N / h3 + hg + hga 
மேலும் , I , V ஆகியவை பாதைத் தளத்தில் உள்ள வெக்டர் 
களாதலால் , h ஆனது பாதைக்குச் செங்கோட்டைக் குறிக்கும் , 
இதனை 0Z என்று கொள்க . ஏறுகோள் சந்தி A எனில் , 


2 = 2XOA 


i = ZZ0Z 


ஆகவே Z ன் நெடுக்கோட்டுக் கோணம் 2-90 ஆகிறது . 
இதனால் 0Z ன் திசைக் கொசைன்கள் 

sin i cos ( 12-90 ), sin i sin ( 12-90 ), cos i , 
அதாவது sin isine , - sin i cos , cos ) ஆகின்றன . 


ஆனால் இவையே hi / h , he / h , hg | h ஆதலால் 


hilh = sin i sin 12 
hg/ h = sin i cos 12 
hs / h = cos 


இம் மூன்று சமன்பாடுகளிலிருந்து , 2 ஆகியவை கணக்கிடப் 


படுகின்றன . 


ha = Ha ( 1 - e ) 
என்ற சமன்பாடு , 6 ஐக் கணக்கிட உதவுகிறது . 
w ஐக் கணக்கிட இனி முயல்வோம் . 

r2 = X2 + Y2 + 72 
என்பதால் , இதனை வகையிட 

r = x + y + zi 


110 


உயர்நிலை வானவியல் 


என்று பெறுகிறோம் . இதிலிருந்து என் மதிப்பைப் பெறுகிறோம் . 

h2 / 

= 1+ e cos w 


T 


h2 | 


என்ற சமன்பாட்டை வகைப்படுத்தினால் 


1 = e sin ww 


12 


ஆனால் , 


aw = h 


எனவே , 


h 


e sin w = 


இத்துடன் her = r ( 1 + e cos w ) வையும் சேர்த்து எடுத்துக் 
கொண்டால் யஐ அறுதியாகப் பெறலாம் . 

அடுத்தபடியாக u ஐக் கணக்கிடுவோம் . m ன் குறுங்கோட்டுக் 
கோணம் எனில் Z = r sin s 
ஆனால் sin c = sin i sin u 
எனவே , Z = r sin i sin u 

X Y Z 
மேலும் m ன் திசைக் கொசைன்கள் 

O A ன் 
திசைக் கொசைன்கள் as 32 , sin 2 , 0 என்பதாலும் ,, m ன் 
திசைக்கும் A ன் திசைக்கும் இடையேயுள்ள கோணம் u என்பதாலும் 
X 

Y 
cos A + sin 


T 


T 


rT 


COS u = 


rT 


T 


எனவே இவ்விரு சமன்பாடுகளிலிருந்து u அறுதியாகக் கணக்கிடப் 
படுகிறது . 
இவ்வாறு s = u - w கிடைக்கிறது . 

பாதை 
கடைசியாக 1 ஐக் காணும் முறையை விவரிப்போம் . 
நீள் வளையம் என்க . 


0 


ம 


Tan 


1+ 
1 - e 


tan 


2 


2 


என்ற சமன்பாட்டிலிருந்து E ஐயும் , பிறகு கெப்ளரின் சமன்பாட்டி 
லிருந்து சராசரி நெறிப்பிறழ்சி M ஐயும் கணக்கிடலாம் . | = na a3 
என்பதால் n ம் தெரிந்த எண்ணே . M = n ( t - T ) , என்பதால் 
1 ஐக் கணக்கிடுதல் எளிது . 

பாதை பரவளையாகவோ அதிபரவளையாகவோ இருப்பின் T ஐக் 
கணிக்கும் முறையை இவ்வாறே எளிதில் அறியலாம் . இவ்வாறு 
a , e , i , 12 , 0 , 1 ஆகிய மூலகங்கள் கணக்கிடப்பட்டன .. 


சுற்றுப் பாதைகள் 


111 


5.6 . f - தொடரும் , g- தொடரும் 
ஒரு விண்பொருளின் இருப்பிடம் , திசைவேகம் 

ஆகிய 
வற்றை குறிப்பிட்ட நேரத்திற்கு அறிந்திருப்பின் அவற்றினின்று , 
அப்பொருளின் இருப்பிடத்தை மற்ற நேரங்களுக்கு அறிய முடியும் . 


கால அளவையைத் தகுந்தபடி எடுத்துக்கொண்டால் , k = 1 
என்று கொள்ள இயலும் என ஏற்கெனவே கூறப்பட்டது . இதன்படி , 
சூரியனிலிருந்து விண்பொருளுக்கான ஆரை வெக்டர் எனில் , 


T 


r 


அப்பொருளின் இயக்கச் சமன்பாடு 


r 


r3 ஆகும் . t = 0 


என்ற நேரத்தில் சன் மதிப்பு r , r ன் , மதிப்பு r , .............. என்று 
எடுத்துக்கொண்டால் , டேலர் தேற்றப்படி , 

t2 

t3 
r = ro + t is + 

+ 
2 


தி 


5 
. 


6 + 


இப்போது ஏ , T , 0 என்ற மூன்று எண்களை 
1 

= 1 , 

12 
T03 

To 


10 


* 


103 


என்றபடி எடுத்துக்கொண்டால் 

- 33 log ro = log a 


3 


.. 


TO 


To 


ச 


. 


.. 


= 


3T 


. 


fo 


T = 


To • To 

103 


To 


* 4--2i 
++ ( r • + is fad 

--2(T ? (Ta) + + n . ( * ) + w 


ro . To 


= - 272 , 


+ w 


To5 


| 


- 2T 


1 
103 


+ w 


= -212-0 + w 


112 


உயர்நிலை வானவியல் 


= 


2r - o 


= 


s = + ( % ) 

* tri) + 2 : 
--2 ( * ) ( * )+2-(- + ) 
= -2TM -2 ( 

-2 ( " ) . ; 


- 2Tu - 2 யா 


இப்போது 


ro = 


= 


ro 
1.3 


--aro 


To 


இதனை வகையிடுக : 

= -rio - 1 ) 

-ri.- ( - 3 T ) ro 
= 3 Tro - TO 
= Ti + 3 ir + 3 Tr ) - or 
= 3 Tio + 3. ( ய - - - 272) To + 3 ( - 377 ) Tr . 

- ( - Ur ) - ( -30T ) ro 
= ( 3 ய - 202 - 15072 ) + 6oT 


. 


இவ்வாறே ன் மேற்படி ( higher order ) வகைக் கெழுக்களையும் 
பெறலாம் . இவற்றினை ( 1 ) ல் பிரதியிட , 
r = fro + gra. 

( 2 ) 
என்றாகும் . இங்கு 

f = 1 - 12+ 3 + ( 3w - 20 - 1572 ) t4 
+ .... 

( 3 ) 
g = t - 3 + 1T4 + 

( 4 ) 


( 2 ) ம் சமன்பாடு , t ன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு ன் மதிப்புகளைத் 
தருகிறது . ( 3 ) , ( 4 ) ம் சமன்பாடுகளை முறையே f . தொடர் , g- தொடர் 
என்று குறிப்பிடுவர் . 


சுற்றுப் பாதைகள் 


113 


5.7 கிப்ஸ் சமன்பாடு 


ஒரு விண்பொருளின் இருப்பிடங்கள் 11 , 12 , 13 என்ற நேரங்களில் 
F1 , rg . T3 என்க . FI , 12 , 3 என்ற வெக்டர்களுக்கு இடையே ஒரு 
சமன்பாட்டை கிப்ஸ் ( Gibbs ) என்பவர் தருவித்துள்ளார் . 


r = a + bt + ct + dt3 + et4 


( 1 ) 


என்க , இங்கு a , b , c ......... என்பன மாறிலி வெக்டர்கள் ; ஆனால் 
அவற்றின் மதிப்பு நமக்குத் தெரியாது . மேலும் t ன் நான்குக்கு 
மேற்பட்ட அடுக்குகளைத் தள்ளிவிடலாம் என்று கொள்க . இருமுறை 
வகைப்படுத்த , 


r = 2 c + 6 dt + 12 et2 


( 2 ) 


T 


= 


( 3 ) 


13 


என்பதால் இதனை 


r 


= 2c + 6dt + 12eta 


( 4 ) 


13 


என்று எழுதலாம் . tg ஐப் பூச்சியமாக எடுத்துக்கொள்ள இயலும் . 
அப்போது t } , 0 , 1 நேரங்களில் நன் மதிப்புகள் 1 , 2 , 3 என்று 
( 1 ) இலும் ( 4 ) இலும் பிரதியிடுக . கிடைப்பவை . 


F1 = a + bti + ct + dt + e t14 


ra = a 


rg = a + bts + ctga + dtg3 + etg 


T 


= 2c + 6d ti + 12e tra 


T 


3 


Te 
T23 


= 20 


= 2c + 6dts + 12e tge 


733 


உ - 8 


114 


உயர் நிலை வானவியல் 


இந்த ஆறு சமன்பாடுகளிலிருந்து a , b , c , d , e ஐ நீக்கிவிட 


11 | 


1 


t 


12 


t.3 


t14 


= 0 


T 


1 


0 


0 


0 


0 


1 


T3 


t3 


2 


( 
32 


tg3 


t34 


= 


0 


0 


2 


6t1 


12112 


713 


- 


0 


0 


2 


0 


0 


Tg 


3 


P3 
Tg 


0 


O 


2 


6ty 


121,2 


என்ற உருவக அணிக்கோவை (symbolic determinant ) ச் சமன்பாடு 
கிடைக்கும் . இதனை விரிவுபடுத்தினால் 
tg 

ti 
11 ts + 

(t1 - tris - 3 
12713 

( ti + tits - t3 

12733 
1 
( t3 - 1 ) 

T 
12723 

( 5 ) 


( 

{1-12 (41-340 + 42) 


என்ற சமன்பாடு கிடைக்கிறது . இதனை 
cr1 + grg = rg 

( 6 ) 
என்று கொள்க . tg = 0 என்பதால் 

1 = tg - tg = ty 
Tg = tz - ti 
t2 - t - 
] = 

- 

t1 
என்று பிரதியிடுக . ti < tg < ty எனில் 11, 12 , 1 , என்பன மிகை 
எண்கள் . இப்போது ( 5 ) , ( 6 ) சமன்பாடுகளை ஒப்பிட்டால் 

B 

1+ 
C1 

( 7 ) 
B2 
T. [ 1 

T 


13 


- 


= 


CS 


= 


B3 
T3 ( 1+ 
rg3 

( 8 ) 
B , 
T 

123 
என்று அறியலாம் . இங்குள்ள சுருக்குமுறைகள் விடப்பட்டுள்ளன . 


1 


சுற்றுப் பாதைகள் 


115 


5.8 பாதைக் கணிப்பு : லாபிளாசு முறை : 

புதிய விண்பொருள்களை நாம் பூமியிலிருந்து நோக்குங்கால் , 
பொதுவில் அவற்றின் வல ஏற்றம் , சரிவுக்கோணம் இவற்றைக் 
கொண்டே வானில் அவற்றைக் குறிப்பிடுகிறோம் . பூமியின் மையத் 
திலிருந்து அவற்றுக்கு உள்ள தூரம் நமக்குத் தெரியாது . சூரியனி 
லிருந்து அவற்றுக்குள்ள தூரத்தையும் அறியோம் . மேலும் அவற்றின் 
திசைவேகத்தைப் பற்றியும் நமக்கு ஒன்றும் தெரியாது . சுருங்கக் 
கூறுமிடத்து , சூரியனைச் சுற்றி அப் பொருளின் பாதைகள் எவ்வகை 
இருபடி வளைவுகள் என்றுகூட நமக்குத் தெரியாது . 

இந்நிலையில் அவற்றின் பாதைகளைக் கணக்கிடுவது எங்ஙனம் ? 
சென்ற நூற்றாண்டுத் துவக்கத்தில் லாபிளாசு (Laplace ) என்பவர் 
இதற்கு விடைகாண முன்வந்தார் . விண்பொருளின் மூன்று நிலை 
களில் அதன் வல ஏற்றங்களையும் சரிவுக்கோணங்களையும் பார்வை 
யிட்டால் , அவற்றிற்கிசைந்த நேரங்களை பும் அறிந்தால் , அப் 
பொருளின் பாதையைச் சுமாராகக் கணக்கிடும் முறை ஒன்றினை 
லாபிளாசு தந்துள்ளார் . அதனை இப்போது விவரிப்போம் . 

நேரங்கள் ( 1 , to , t என்ற நிலைகளில் விண்பொருளின் வல 
ஏற்றங்கள் முறையே a ) , a0 . 3 , சரிவுக் கோணங்கள் முறையே 
81 , 80 , 83 என்க . நடுக்கோட்டு அச்சுகளை மேற்கொள்க . t நேரத்தில் 
பூமியிலிருந்து சூரியனுக்குள்ள திசைத்தூரம் R , விண்பொருளின் 
திசைத் தூரம் I , பூமியிலிருந்து விண்பொருளின் திசைத்தூரம் P 
என்க . 


N 


N 


S 


E 


R 


--Y 


11 


X 


படம் 5.5 


படத்தில் S , E , P என்பன முறையே சூரியன் , பூமி , விண்பொருள் 
ஆகியவற்றைக் குறிக்கும் . 
- R + P 

( 1 ) 


116 


உயர் நிலை வானவியல் 


ப என்பது EP திசையில் அலகு வெக்டர் என்க . 
P = pu 

( 2 ) 
i , j , k என்பன அச்சுத்திசையில் அலகு வெக்டர்கள் 

என்க . 
பூமியிலிருந்து பார்க்கும் போது விண்பொருளின் வல ஏற்றம் a , 
சரிவுக் கோணம் 8 எனில் , ( p , 90-8 , a ) என்பது அப்பொருளின் 
ஆரைக்கோணக் கூறுகளாகும் . எனவே 
y = cos 8 cos e i + cos 8 sin a j + sin 8k 

( 3 ) 
ty , to , i நேரங்களில் மன் மதிப்பு முறையே II , un , uy என்க .. 
( 1 ) , ( 2 ) சமன்பாடுகளிலிருந்து 
T = Pu - R 

( 4 ) 
( 4 ) ஐ வகைப்படுத்துக : 
r pi 
pu + pa - R 

( 5 ) 
F = pu + 2pu + pu - R 

( 6 ) 
விண்பொருளின் திணிவு மிகச்சிறியது என்று கொள்க . பூமியின் 
திணிவு m என்க . 


விண்பொருளின் இயக்கச் சமன்பாடு r = 

= 


( 7 ) 


பூமியின் இயக்கச் சமன்பாடு R 


-k3 ( 1 + m ) R 

RS 


( 
8 
) 


( 6 ), ( 7 ) , ( 8 ) இலிருந்து பெறுவது 


* = pu + 2 hi + pa + 


R 
R3 


k2 ( 1 + m ) 


அதாவது , 

PM - R 
k2 

13 


pu + 2 pu + pu 

+ + 


R 
R3 


k2 ( 1 + m ) 


இதனை , 


( r+ *") - 


u + 2pe + pu = R 


k2 
13 


k2 ( 1 + m ) 

RS 


( 
9 
) 


வெக்டர் சமன்பாட்டில் 9 , 20 , + 


kap 
13 


ஆகியவைகண்டுபிடிக்கப் 


படவேண்டியவை என்று கொள்க . ( 9 ) ல் இருபுறமும்ய X ய உடன் 
புள்ளிப் பெருக்கல் செய்க . 


சுற்றுப் பாதைகள் 


117 


P ( a , b , a ] = ( * - ** * ) ) [ R , b , 4 ) 
* * - 2 ( H - 1+ ) உத்ப 


( , , ] 


p = A + 


த 


B 
73 


( 10 ) 


எனில் , A = 


- K2 ( 1 + m ) [ R , , u ] 
RS 

[ 3 , , u ] 


( 11 ) 


B = 

= 


k [ R , K , 4 ] 

[ B , u , uy ] 


( 12 ) 


தேசியப் பஞ்சாங்களில் அன்றாடம் சூரியனின் தூரமும் , 
சூரியனின் வல ஏற்றம் , சரிவுக்கோணம் ஆகியவையும் தரப்பட் 
டுள்ளன . இவற்றிலிருந்து R , R ஆகியவை எடுத்துக் கொள்ளப் 
படும் . 
ti = ty 

t - to 
ts = t - to 
என்று கொள்க . ய என்பது டன் சார்பு ஆதலால் டேலர் தேற்றத்தின் 
படி 
W1 , = wo + not ) + uti 2 + 

( 13 ) 
Ug = 
= uo + wots + lots + ... 

( 14 ) 
t 1 , t s என்பவை மிகச் சிறியவை . ஆகவே அவற்றின் இரண்டுக்கு 
மேற்பட்ட அடுக்குகளை விட்டுவிடலாம் என்று கொள்க . ( 13 ) , ( 14 ) 
சமன்பாடுகள் 
1 u = + 

( 15 ) 
uy to ty + $ uotg2 

( 16 ) 
என்று ஆகும் . இங்கு , u . ug , ag , ti , tg என்பன தெரிந்தவை 
ஆதலால் இவற்றிலிருந்து La , a ) ஆகியவைகளைப் பெறலாம் . 


12 


to = 


இவ்விதமாக ( 11 ) , ( 12 ) சமன்பாடுகளின் மூலம் A , B ன் 
மதிப்புகள் தெரிகின்றன . 

SEP என்ற முக்கோணத்திலிருந்து 
12 R2 + p2 2pu . R 

( 17 ) 


- 


118 


உயர்நிலை வானவியல் 


என்று அறியலாம் . = 1 என்ற நேரத்தில் ( 10 ) , ( 17 ) சமன்பாடு 
களிலிருந்து 

B 
po = A + 

( 18 ) 
103 


( 19 ) 


To2 R3 + Po - 2po ( uo . R. ) 
என்ற சமன்பாடுகள் பெறப்படும் . இவற்றிலிருந்து Po ஐ நீக்க , 


rs = R * + ( A ++ ) - 2 ( 4+ + )(no - Rs) 


அதாவது 

78- ( R3 + A2 -2Aug • Ro ) 706-2B ( A - a.R ) 13 - B3 = 0 


இச்சமன்பாட்டிற்கு நான்கு மெய்யெண் தீர்வுகள் உள்ளன ; அவற்றி 
லொன்று குறையெண் தீர்வு . மற்றொன்று R. மற்ற இரண்டில் 
ஒன்றே நமக்குத் தேவையான தீர்வு . வான இயல் வல்லுனர்கள் 
இவற்றைப் பற்றி மிக ஆழ்ந்து ஆராய்ந்துள்ளனர் . 


இவ்விதமாக 10 ஐயும் Po ஐயும் அறிந்த பின்னர் Po TO ஒரு 
தெரிந்த வெக்டராகி விடுகிறது . அடுத்தபடியாக 0 ஐக் கணக்கிடு 
வோம் . ( 9 ) ம் சமன்பாட்டில் இருபுறமும் u X u உடன் புள்ளிப் 
பெருக்கல் செய்க . 


1 + m 


2 [ , , u ] 


( 


) [ R , 1 , 1 ] 


( 21 ) 


R3 : 


என்று கிடைக்கும் . எனவே = to எனில் 


k2 


- ( + -1 * " ) [ R , , ) 


po 


= 


( 22 ) 


2 [ 1 , 4 , 11 


இவ்விதமாக Po கணக்கிடப்படுகிறது . இப்போது 4 , 5 சமன்பாடு 
களிலிருந்து , 
To = Po lo - R. 

( 23 ) 


ro = po Jo + po do R. 

( 24 ) 
என்றறிகிறோம் . இவற்றை 5-6 , சமன்பாடு 2 ல் பிரதியிட , கொடுத் 
துள்ள எந்த நேரம் t க்கும் - ஐக் கணக்கிட முடிகிறது . 


சுற்றுப் பாதைகள் 


119 


கொடுத்துள்ள to நேரத்திற்கு விண்பொருளின் நடுக்கோட்டு 
முறை மூலகங்களை அறியவேண்டுமாயின் 5.5 ல் 
முறைப்படிச் செயல்படலாம் . 


விவரித்த 


மேலே விவரித்த லாபிளாசு முறையில் இயக்கச் சமன்பாடுகள் 
அறுதியாக ( தோராயமாக அல்ல ) சரி செய்யப்படுகின்றன . ஆனால் 
t = t1 , t = tg என்ற நேரங்களுக்கிசைவாகக் கணக்கிடப்பட்ட F1 , rg 
என்பவை பார்வை மதிப்புகளுக்குச் சமமாக இருக்கவேண்டியது 
அவசியமில்லை . ஏனெனில் 

சமன்பாடுகள் ( 15 ) , ( 16 ) லிருந்து 
U , ப தோராயமாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டன . 

ஆகவே 
கணக்கிடப்பட்ட 1 , தன் மதிப்புகள் 0 , 0 ஐச்சரி செய்து இயக்க 
விதிகளின்படி இயங்கும் ஒரு பொருளின் இருப்பிடங்களைக் குறிப்பிடு 
கின்றனவேயன்றி , நாம் கவனித்து வரும் பொருளின் பார்வை 
இருப்பிடங்களை அல்ல . ஆயினும் இம்முறைப்படிக் கணிக்கப்படும் 
பாதையை முதற்படித் தோராயப் பாதை ( Preliminary orbit ) யாக 
கொள்வதில் தவறில்லை . 


5.9 பாதைக் கணிப்பு : கவுசு முறை 

லாபிளாசு முறையில் ன் மதிப்பு தோராயமாக எடுத்துக் 
கொள்ளப்பட்டது . ஆனால் இயக்கச் சமன்பாடுகள் அறுநியாகப் 
பயன்படுத்தப்பட்டன . இந்நிலையை மாற்றி , வடிவ கணிதக் கோட் 
பாடுகளை அறுதியாகச் சரி செய்யுமாறு ஈன் மதிப்பைப் பெற கவுசு 
ஒரு முறையைத் தந்துள்ளார் . அதனை இப்போது விவரிப்போம் . 


விண்பொருளின் பாதை சூரியன் வழியே செல்லும் 

ஒரு 
தளத்தில் அமையும் . ஆகவே ri , rg , r3 ஆகியவை 
ra = cr ] + 3 T3 

( 1 ) 
என்ற சமன்பாட்டின்படி தொடர்பு கொண்டிருக்கும் . இருபுறமும் 
rs உடன் குறுக்குப் பெருக்கல் செய்ய 
ra X rs = c r1 X rs 

( 2 ) 


எனவே 


Ci = 


| rg xr | 
| r ] X rs | 


( 3 ) 


இவ்வாறே cg = 


| raXr | 
| rs X 1 | 


( 4 ) 


. 


[FX | என்பது , ; என்ற வெக்டர்களை பக்கங்களாகக் 
கொண்ட முக்கோணத்தின் பரப்பளவு . இதனை [ rirj ] என்று 


120 


உயர்நிலை வானவியல் 


C2 = 


குறிப்பது வழக்கம் : இதன்படி ,, 

[ re rg ) 
| 

( 5 ) 
[ r ] 73 ] 
[ re T1 ] 

( 6 ) 
( rs 11 ) 

( 7 ) 
என்பதால் 
C1 Pul - Pa ug + cg Ps us = 1 R1 - Re + c Rs 

( 8 ) 
இருபுறமும் 11 X ug யுடன் புள்ளிப்பெருக்கல் செய்ய 

P2 [ ua ulus ] = c1 [ R1 ulus ] - [ Reunus ] + 3 [ Rs u us ] 


T = P 


P2 = 


} 


[ Kz u ] us ] [ R ] [ us ] ( Rs ulus ] 
+ 1 + 3 

( 9 ) 
[ upu us ] [ uy ug 3 ) [ ur ug us ] 
( F ; ; ) என்பது நீள்வளையப்பாதையில் r , r ; 

ri , T ; ஆகியவை 
உட்கொள்ளும் கோணப்பகுதியின் பரப்பளவு ( area of sector ) 
என்க . 


( rgrs ) 


11 


[ rers ) 


در 
و 


( r1 rs ) 
[ 7173 ) 


13 


( 7 ) 
[ 717 ] 


( 10 ) 


C1 = 


( rgrg) ( r1 T3 ) 

* 
11 

y2 
( re rg ) 12 
( 7173 ) 11 


( 11 ) 


கெப்ளரின் மூன்றாம் விதிப்படி , 

( rars ) ( 173 ) 
tg - tg tg - t1 


எனவே ( 11 ) ம் சமன்பாட்டை 

12 ( tg - tg ) 
y1 ( tg - ty ) 

( 12 ) 
என்றெழுதலாம் . இவ்வாறே 

12 (t2 - t ) 
C3 = 13 ( ts - t ) 

( 13 ) 
11 , 12 , ன் மதிப்புகளை அறிந்திருந்தால் , 61 , நன் மதிப்புகள் 
இவ்விரு சமன்பாடுகளின் மூலம் பெறப்படும் . ஒன் மதிப்புகளைப் 
பெறும் முறையொன்று பயிற்சியாகத் தரப்பட்டுள்ளது . இதன்படி 


சுற்றுப் பாதைகள் 


121 


வர்க்கங்கள் 


வரை 


நிறுத்திக்கொண்டால் 


சிறு எண்களின் 
தோராயமாக , 


k 
13 


( 14 ) 


1= 7 , 1 + 3 ( T - T3). 
9-7;{ 1+ ( T ; " - T:) * ) 


( 15 ) 


என்று கிடைக்கும் . இவற்றை ( 9 ) ல் பிரதியிட 


P2 = 


[ R2 u us ] 
[ upulus ] 


K2T 
+ 
T2 


6T , 


( T - Ti") ) ( 1 ) 


( 
( T ; + T; ( T ; -T ;") . + இ ) 


+ 


1 [ R3 U1 uz ] 
723 / [ u ua us ] 


அதாவது 


B 


P2 = A + 


( 16 ) 


TTo ! 


என்று . 

பெறுவோம் . மேலும் SEP முக்கோணத்திலிருந்து t = 0 
நேரத்தில் நாம் பெறுவது 
rge = Pg2 + Rg - 2 ( ug • Ra ) p2 

( 17 ) 


இவ்விரண்டிலிருந்து முன்போலவே pe , 12 ஆகியவற்றைக் கண்டு 
பிடிக்கலாம் . பிறகு ( 14 ) , ( 15 ) ஐப் பயன்படுத்தி C1 , cg ஐக் 
கணிக்கலாம் . 


( 8 ) ம் சமன்பாட்டில் இருபுறமும் uyX யுடன் புள்ளிப்பெருக்கல் 


செய்தால் 


. 


C1p1 [ u ] up ng ] = c| [ R ] upug ) + 3 [ Rs upg] 

( 18 ) 
( 8 ) ல் இருபுறமும் 11Xug உடன் புள்ளிப்பெருக்கல் செய்தால் 

C3p3 [ us ul ma ] = C [ R ] My ag ] - [ Ra u ] ] + [ RS Ul le ] ( 19 ) 
( 18 ) , ( 19 ) ம் சமன்பாடுகளிலிருந்து P1 , Ps ஐக் கணிக்கலாம் . பிறகு 


[ 1 = P101 - R1 


T3 = Ps 13 


• R3 


என்ற சமன்பாடுகளிலிருந்து பிறகு 1. Ig ஆகிய வெக்டர்களை அறிய 
முடிகிறது . 


122 


உயர்நிலை வானவியல் 


இவ்வாறு C1 , gே ஐ அறிந்ததன் மூலம் 11 , rg ஐக் கணக்கிட 
முடிகிறது . C1 C2 ஐப் பெறும் சமன்பாடுகளான ( 14 ) , ( 15 ) ஆகியவை 
இயக்கச் சமன்பாடுகளைப் பயன்படுத்திப் பெறப்பட்டவை . இவ்விரு 
சமன்பாடுகளும் தோராயமானவை என்பதைக் கவனிக்க . 

எனவே 
கவுசு முறையில் வடிவகணித நிபந்தனை கள் அறுதியாகச் சரிசெய்யப் 
படுகின்றன . ஆனால் இயக்கச் சமன்பாடுகள் ( 14 ) , ( 15 ) மூலம் 
தோரயமாகவே சரிசெய்யப்படுகின்றன . 


( 14 ) , ( 15 ) ம் சமன்பாடுகளின் மூலம் பெறப்படும் C1 , தன் 
மதிப்புகள் தோராயமானவையாதலால் இவற்றிற்கு பதில் C1 , ஜன் 
மதிப்புகளை அதி நுணுக்கமாகப் பெறும் வழிகள் உள்ளன . எடுத்துக் 
காட்டாக 5.7 ல் குறிபிட்டுள்ள ( 7 ) , ( 8 ) ம் சமன்பாடுகளின் மூலம் 
கிடைக்கும் 

C1 , ஜன் மதிப்புகள் வெகு நுணுக்கமானவை . 
இவற்றைப் பயன்படுத்திக் கணக்கிடப்படும் F1 , rg , rg ன் மதிப்புகளும் 
வெகு நுணுக்கமானவை . 


நுணுக்கத்தை அதிகமாக்கும் விதங்களில் , கோள் ஒளிப்பிறழ்ச்சி 
( Planetary aberration ) க்குத் தகுந்தபடி திருத்தங்கள் செய்து 
கொள்வது ஒன்றாகும் . நேரம் t ல் விண்பொருளின் இருப்பிடம் r 
என்று காட்சிப்பதிவு செய்கையில் ஒளியானது அப்பொருளிலிருந்து 
பூமிக்கு வந்துசேர ஆகும் நேரத்தைக் கழித்துவிட வேண்டுமல்லவா ? 


ஒளியின் வேகம் 6 எனில் ( - - ) நேரத்தில் விண்பொருளின் 


திசை வெக்டர் r என்று கொள்வதே சரி . இம் மாற்றத்தையே 
கோள் ஒளிப் பிறழ்ச்சி என்று குறிப்பிடுகிறோம் . 

ஒளியானது 
சூரியனிலிருந்து , பூமிக்கு வந்து சேருவதற்கு 498.5 செகண்டுகள் 
ஆகின்றன . அதாவது -00577 நாள் ஆகிறது . எனவே 

சரியான நேரம் = பார்வை நேரம் 498.5p 
இங்கு நேரம் செகண்டுகளில் குறிப்பிடப்படுகிறது . 


அடுத்தபடியாக பார்வையாளர் பூமியின் மேற்பரப்பிலிருக்கிறார் . 
ஆனால் தேசீயப் பஞ்சாங்கங்களில் உள்ள R , R பூமியின் மையப் 
புள்ளியைக் குறிக்கின்றன . இதனால் பார்வை வல ஏற்றம் , சரிவுக் 
கோணம் ஆகியவற்றில் பிழை ஏற்படுகிறது . இதனை இடமாறு 
தோற்றம் ( parallax ) என்போம் . இடமாறு தோற்றத்திற்குத் திருத் 
தங்கள் பின் வருமாறு . இவை பார்வை மதிப்புகளுடன் கூட்டப்பட 
வேண்டும் . 

8.8a cos p sin ( a - a ) 
Aa = 

15pa cos 8 


) 


சுற்றுப் பாதைகள் 


123 


48 


8.8 a sins sin ( A - 8 ) 

pa sin A 


tan • 
tan A = 

cos ( 0 - a ) 
இங்கு a என்பது பூமியின் மையப்புள்ளியிலிருந்து பார்வையிடத்திற் 
குள்ள தூரம் . a என்பது பூமியின் நடுக்கோட்டு ஆரம் . என்பது 
பார்வையிடத்தின் குறுக்குக்கோணம் ( latitude ) P , a , 8 என்பன 
முறையே விண்பொருளின் தூரம் ( பூமிமையத்திலிருந்து ), வல ஏற்றம் , 
சரிவுக்கோணம் . 8 என்பது பார்வையிடத்தின் மீன்வழி நேரம் 
(Siderial time ). 


5.10 மூன்று தூரங்களிலிருந்து மூலங்களைக் கணக்கிடுதல் 

ஒரு விண்பொருளின் பரிதிமையத்திசைத் தூரங்கள் , t1 , tg , ty 
நேரங்களில் முறையே 1 , rg , rg என்க . இப்போது விண்பொருளின் 
மூலகங்களைக் கணக்கிடும் முறையை விவரிப்போம் . 


y 


N 


yaz 


?-06 


05 


4 


* 


X 


படம் 5.6 


A என்பது ஏறுகோள் சந்திப்புள்ளி, S என்பது சூரியன் என்க . 
SA என்னும் x அச்சையும் , SA க்குச் செங்குத்தாக பாதைத்தளத்தில் 
SY என்னும் ) அச்சையும் , பாதைத்தளத்துக்குக் குத்துக்கோடாக 
SX அச்சையும் எடுத்துக்கொள்க . 21 , ag , as என்பன 0x , 0y , 02 
திசைகளில் அலகு வெக்டர்கள் என்க , 


124 


உயர் நிலை வானவியல் 


( 
1 
) 


2 XOA = Ω 
என்பதால் 
a1 = cos Ali + sina j 

) 
நன் நெடுங்கோட்டுக்கோணம் 90 +0 . மேலும் 1z தளமானது SZ 
வழியே செல்கிறபடியால் , 

ZZSZ = i , Zys7 = 90 - i 
எனவே 
ae sin ( 90 - i ) cos ( 2 + 90 ) i + sin ( 90 - i ) sin ( 2 + 90 ) | 

+ cos ( 90 - i ) k 
அதாவது , 
a2 = cos i sin 12 i + cos i cos 12 j + sin i k 

( 2 ) 
as = sin i cos ( 2 + 270 ) i + sin i sin ( 2 + 270 ) j + cos i k 


- 


as = 


அதாவது , 
sin i sin 12 i – sin i cos 2 j + cos i k 

( 3 ) 
F1 , I2 என்பன பாதைத் தளத்தில் இரு வெக்டர்கள் 
r1 X re = Ali + Aj + Ask 

( 4 ) 
[ 1Xra | 
என்பது ஒரு அலகு வெக்டர் . இதன் திசை as ன் திசையாதலால் 

A i + Azj + Ask 


as = 


ஃ 


sin i sin 3 = A1 


- sin i cos 12 Ag 

= AS 


COS 


Cre 


P 


. 


* 


ai 


படம் 5.7 


சுற்றுப் பாதைகள் 


125 


அதாவது 


tan 12 = 


AL 
A 


( 5 ) 


1 


cOS i 


( 6 ) 


A. 
இவற்றிலிருந்து 22 , 1 ஆகியவற்றைக் கணக்கிடலாம் . 


அடுத்தபடியாக பாதையின் சமன்பாடு 

a ( 1 - 3 ) 
+ e Cosm 


| 


அதாவது 

a ( 1-2 ) 

1 + e cos ( u -w ) 
என்று நாமறிவோம் 
... + e cosa ( r cos u ) + csin o ( r sinu ) = 1 (1-3 ) 


இப்போது 

r - 21 , T sinu = ras 
T + e cos M ( r • 21 ) + e sin o ( roas ) = a ( 1 - 3 ) 


T Cosm = r . 


8 


இதில் பக்கு 71 , 72 என்று பிரதியிட , 

T1 + e cos w ( rI • 21 ) + e sin w ( ry . ag ) = a (1-8 ) ( 7 ) 
T2 + e cosw ( ra . a1 ) + e sin w ( rg . aa ) = a ( 1-8 ) ( 8 ) 
( 7 ) , ( 8 ) இலிருந்து 
fi - rg + e cos w { ( ri - rg ) • 21 } + e sin w (ri - ra ) • as } 

= 0 ( 9 ) 
இவ்வாறே கிடைக்கக்கூடிய மற்றொரு சமன்பாடு 


72-73 + e cos w { (ra - rs) • a1 } + e sin w { ( ri - T ) - ag } = 0 ( 10 ) 
ஆகும் . ( 9 ) , ( 10 ) ம் சமன்பாடுகளிலிருந்து e cos w , e sin w ஆகிய 
வற்றைப் பெறலாம் , தீர்வுகள் & cos w = A4 , a sin w = As என்க 


அப்போது , 


2 


e = / A43 + A. 

A5 | 
tan w = 

A. 


( 11 ) 


இப்போது ( 7 ) ம் சமன்பாட்டிலிருந்து a ஐக் கணக்கிடலாம் . a ஐக் 
கொண்டு கெப்ளரின் ( திருத்தப்பட்ட ) மூன்றாவது விதியைப் பயன் 


126 


உயர்நிலை வானவியல் 


படுத்தி n ஐ அறியலாம் பிற்கு 11 = a ( 1-6 cos Ey ) என்ற சமன் 
பாட்டிலிருந்து E1 ஐயும் , கெப்ளரின் சமன்பாட்டிலிருந்து M1 ஐயும் 
t = t1 என்ற நேரத்திற்குப் பெறலாம் . இப்போது M1 = n (t - T ) 
என்ற சமன்பாடு 1 ஐத் தரும் . 

இவ்வாறு பாதையின் மூலகங்கள் ஆறும் கணக்கிடப்படும் . 


5.11 பஞ்சாங்கக் கணிப்பு முறை 

கடைசியாகப் பஞ்சாங்கக் கணிப்பு முறையை விளக்குவோம் , 
பஞ்சாங்கத்தில் அன்றாடம் விண்பொருள்களின் இருப்பிடங்களைக் 
கணக்கிட்டுத் தருகிறார்கள் . இவை பொதுவில் பூமியின் 

ஓர் 
இடத்தின் பார்வைத் தலத்திற்கானவையாகும் . விண்பொருளின் 
இடங்களில் கூறுகள் 

கணக்கிடப்படவேண்டியிருப்பதால் , 
முதலில் பரிதிமையத் தோற்றப்பாதைக் கூறுகளைக் கணக்கிட்டுப் 
பிறகு பார்வை மையத்திற்கு மாற்றம் செய்யப்படுகிறது . 


பல 


Y 


X 


0 


படம் 


5.8 


சூரியனை ஆதிப்புள்ளியாகக் 

கொள்க . 0 X , 0 11 என்பன 
பாதையின் தளத்தில் அச்சுக்கோடுகள் . 

O X ] அண்மைப்புள்ளி 
வழியே செல்கிறது . 0 21 ஆனது பாதைத் தளத்திற்குச் செங்குத்தாக 
உள்ளது என்க . E என்பது P எனும் விண்பொருளின் மையவகற்சிப் 
பிறழ்ச்சி எனில் 

X1 = a cos E - ae 
Y1 = a v1- ee sin E 
31 = 0 


ஆகியவையே பொருளின் கூறுகள் P ன் கூறுவெக்டரை 7 

21 
என்று ஒரு நிரல் அணியாக எழுதிக்கொள்வோம் . 


(2 ) 


ந 


0 31 ஐச் சுற்றி மற்ற இரு அச்சுகளையும் இடஞ்சுழியாக 
( clockwire ) w என்ற கோண அளவு சுற்றி , அச்சுகளின் புதிய 


சுற்றுப் பாதைகள் 


127 


இடங்களை 0 x , , 01 , , 079 என்று குறித்தால் 0X ஆனது 
ஏறுகோள் சந்திப்புள்ளி வழியே செல்லும் . 073 பாதைத் தளத்திற் 
காக இருக்கும் . இவ்வச்சுகளைப் பொறுத்து P ன் கூறுகள் ( X3 , 12, 22 ) 
எனில் , 

X2 = X ] cos w - 11 sin w 
12 = X sin w + 11 cos W 
23 = 31 


9. 


ய 


* 


* 
2 


ஏறுகோள் 
சந்தி 


படம் 5.9 


// 


sin ய 


X 
ri 
31 


1 


இம்மாற்றத்தை 

X2 

COs w - sin w0 
12 

cos N O 
22 

0 0 1 
என்று எழுதுவோம் . 

COs w - sin w0 

COS ww O 
0 

0 
என்க . 


sin w 


இப்போது 0X , ஐச்சுற்றி மற்ற இரு அச்சுகளையும் இடஞ் 
சுழியாக என்ற கோண அளவு சுற்றி , 0X3 , 013 , 073 ஐப் 
பெறுக . இப்போது 0 78 ஆனது தோற்றப்பாதைக்குச் செங்குத்தாக 
அமையும் . 
X = B / X , B = 1 0 0 
1 , 

0 cos I - sini 
23 2 0 sini 

cos 
என்று குறித்துக்கொள்ளலாம் . 


13 


73 


11 


71 


புள்ளியின் இடத்தில் 
128 

உயாநிலை வானவியல் 
அடுத்தபடியாக , 073 ஐச் சுற்றி மற்ற இரு அச்சுக்களையும் 
இடஞ்சுழியாக 2 என்ற கோண அளவு சுற்றி 0X , 01 , 07 என்ற 
தோற்றப்பாதைக் கூறுகளைப் பெறலாம் . இம்மாற்றத்தை , 
X = C / X C = cos D 

- sin 20 
r 

sin 

cos 0 0 
ZZ 

0 

0 
என்று குறிப்பிடலாம் . இவ்விதமாக 

X = D / XI D = CBA 
r 

ZK 
என்ற சமன்பாடு , பொருளின் பல்வேறு இடங்களின் தோற்றப் 
பாதைக் கூறுகளைக் கணக்கிட உதவுகிறது . 

A , B , C ஒவ்வொன்றும் ஒரு செங்குத்து அணி என்பதைக் 
கவனிக்க . இரு செங்குத்து அணிகளின் பெருக்கற்பலனும் செங்குத்து 
அணியே என்பதால் D = ( dj ) யும் ஒரு செங்குத்து அணி . 

£ dij dik = 0 izk 
i 
= 1 

j = k . 
மேலும் det D = 1 . இவை நம் கணக்கீடுகளைச் சரிபார்க்க உதவும் . 

சில சமயங்களில் தோற்றப்பாதை தளத்தை மாற்றிக்கொள்ள 
மாற்றம் ஏற்படலாம் . இந்நிலைகளில் X , Y , 7 அச்சுகள் , சூரியனைச் 
சுற்றிச் சிறிது சுழற்றப்பட வேண்டும் . இச்சுழற்சியை E என்னும் 
ஒரு அணியினால் குறிப்பிட்டு , புதிய அச்சுக்களை SX , SY , SZ 
என்று கொண்டால் 


X 
Y 
( 


= EX 

r 
Z 3 


ஆகும் . ஆகவே ( X ], 11 , 21 ) ஆனது ( X , , 7 ) என்று மாறுகிறது . 
இங்கு மாற்றும் அணி E C BA ஆகும் . 


அடுத்தபடியாக தோற்றப் பாதைக் கூறுக்குப் பதிலாக நடுக் 
கோட்டுக் கூறுகளைப் பெற வேண்டுமானால் , SY , S7 அச்சுக்களை 
SX ஐச் சுற்றி இடஞ்சுழியாக ( கோண அளவு சுற்றவேண்டும் . இங்கு 

என்பது தோற்றப்பாதையின் சரிவு ( Obliquity of the ecliptic ) 
புதிய அச்சுக்களை SX ", SY " , SK " என்று குறித்தால் மாற்று அணி 


சுற்றுப் பாதைகள் 


129 


F ஆனது 

X " 
r " 
7 " 


0 


1 
0 
0 


COS E 


0 
- sin a 

COSE 


) 


sin E 


என்றவாறு அமைகிறது . ஆகவே நீள்வட்டப்பாதையில் பொருளின் 
( X1, 11 , 21 ) கூறுகள் நடுக்கோட்டுக் கூறுகள் ( X " , r " , 7 " ) ஆக 
மாற்றப்பட்டன . இங்கு மாற்ற அணி F E CB A ஆகும் . 


இதுவரை பரிதிமையக் கூறுகளைப் பற்றியே கூறிவந்தோம் . 
புவிமையக் கூறுகள் தேவைப்படின் , இக்கூறுகளுடன் , சூரியனின் 
புவிமையக் கூறுகளைக் கூட்டிக்கொள்ள வேண்டும் . ( x " , y ", 2 " ) , 
( X " , " " , 2 " ) என்பன முறையே பொருளின் புவிமைய , பரிதிமைய 
நடுக்கோட்டுக் கூறுகள் என்க . சூரியனின் புவிமையக் கூறுகள் 
( xo , 10 , z ) எனில் , 

* " = X " + * . 
P " = T " + " 

z " = 7 + " z . 
புவியை நடுக்கோட்டுக் கூறுகளிலிருந்து , பொருளின் வல ஏற்றம் , 
சரிவுக் கோணம் ஆகியவைகளைக் கணக்கிட 

* " = p cos 8 cos es 
3 " = p cos 8 sins 
2 " + p sin 8 


ஆகிய சமன்பாடுகள் பயன்படும் . 


சில சமயங்களில் , நுட்பமான கணிப்புகள் தேவைப்படும்போது , 
பார்வை இடத்தை ஆதிப்புள்ளியாகக் கொண்ட நடுக்கோட்டுக் 
கூறுகள் தேவைப்படலாம் . பூமியைக் கோளவடிவம் கொண்டதாகக் 
கொள்க . பார்வை இடத்தின் புவிமீது குறுக்குக் கோட்டுக்கோணம் 
( geographic latitude ) , உள்ளூர் மீன்வழிச் சராசரி நேரம் (local 
mean sidereal time ) 8 , பூமியின் ஆரம் a எனில் , அப்பார்வை 
இடத்தில் புவிமைய நடுக்கோட்டுக் கூறுகள் ( a cos / cos 8 , 
a cos p sin 8 , a sin p ) ஆகும் . இன்னமும் நுட்பமான கணக்கீடு 
களுக்கு பூமியைக் கோளமாகக் கொள்ளாமல் , சர்வதேச நீள்வளைக் 
கோளமாகக் ( International Ellipsoid ) கொள்ளவேண்டும் . இதன் 
நடுவட்ட ஆரம் ( equatorial radius ) a ( = 6378.388 கி.மீ ) , மட்டப் 
படுத்து எண் ( flattening or ellipticity ) 75. எனவே இதன் மைய 
வகற்சி எண் 6 = Vf ( 2 - f ) . இதன் மீதுள்ள ஒரு இடத்தின் 


உ - 9 


130 


உயர் நிலை வானவியல் 


குறுக்குக் கோட்டுக் கோணம் என்பது , அவ்விடத்தில் நீள் வளையக் 
கோணத்திற்கு வரையப்பட்ட செங்கோட்டிற்கும் , நடுவட்டத் 


N 


P / h 


8 


To 
E N -P 


படம் 5.10 


மைய 


தளத்திற்கும் இடையே உள்ள கோணம் . படம் 

ஒரு உச்சி 
வட்டத்தை ( meridian ) க் காட்டுகிறது . P ன் 

வகற்சிக் 
கோணம் a . Q என்னும் பொருள் P ல் செங்கோட்டின்மேல் h. 
உயரத்திலிருக்கிறது . 

PN = bd , b = av1- 83 


எனில் 


tan • 


a 

tana , 
6 


응 


1 


NI - 82 sin3 ) 


b 


PN = 


V a sin a + b cose a 


4 . 


b cos a 


எனவே , 
EP = a cos a 

PN 
a . b 

PN 
= a.d. cos 0 
PP = b sin a 

b sing 
N/ a cose p + ba sin p 

b2 sin 
ayl - e2 sin a 
= a ( 1 - e ) d sin 


= 6 . 


சுற்றுப் பாதைகள் 


131 


இதனால் ன் கூறுகள் ( x , y , z ) எனில் , 

( a cosa + h cos p ) cos 0 

( ad + h ) cos p cos O 
y = ( a cosa + h cos ) sin a 

( ad + h ) cos p sin a 
z = ad (1- e ) sin p + hsin p 

= { ad ( 1 - 2 ) + h } sin p 


பயிற்சி 
1. குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு விண்பொருளின் திசைவிற்கோணம் 
( azimuth ) , ஏற்றக்கோணம் ( altitude ) ஆகியவை தந்திருப்பின் , அதன் புவி 
மையக்கூறுகளை காண்பதெங்ஙனம் என்பதை விளக்குக . 


2. ( லாம்பாட்டின் தேற்றம் : ( Lambert s theorem ) . . , என்பன ஒரு 
நீள்வட்டப்பாதையில் P , P. என்னும் இருபுள்ளிகளின் குவியத்தூரங்கள் ; E }, E , 
மையவகற்சி நெறிப்பிறழ்ச்சிக் கோணங்கள் , என்பது P. இலிருந்து P , க்குச் 

E + E , 
செல்ல ஆகும் காலம் என்க . 

= cos h , g 

E - E , 
2 

2 
= h + g , 8 = h - g என்க . 
nt = -- ( sine- sin 8 ) என்று நிரூபிக்க . 


e cOS 


3. 5.9 ல் ) , ஐக் கணக்கிடும் முறையைப் பற்றி குறிப்பிடப்பட்டது SP , P , 
என்ற முக்கோணத்தின் பரப்பளவு = , ( ) 

= ab { sin (E , - E ) -26 cos E + E sia EyE = } 

= os { sin ( t - 8) - ( sin a - sin 8 ) } 
இப்போது லாம்பாட்டு தேற்றத்தைப் பயன்படுத்தி 
E - 8- ( sine 

sin8 ) 
ys = 

sin ( E - 8 ) - (sin c - sin 8 ) 
என்று காட்டுக . 


4. ஒரு வால் நட்சத்திரத்தின் பரிதிமையத்தோற்றப் பாதைக் கூறுகள் = 5 


எனும்போது ( 5 , 12 , 0 ) அதன் வேகக்கூறுகள் | 0 , 


) ( 


13. ) . அதன் மூல 


கங்களைக் காண்க . = 1 என்று கொள்க . 


6. இயக்கவியல் கருத்துக்கள் 

( Dynamical principles ) 


N 


6.1 லாகிராஞ்சு சமன்பாடுகள் 

இயக்கவியலின் சில பொதுத் தேற்றங்களும் வான இயலில் 
பெரிதும் பயன்படுகின்றன . ஆமில்டனின் நியம சமன்பாடுகள் 
இங்கு வெகு முக்கியமானவை . லாகிராஞ்சு சமன்பாடுகளைப்பற்றி 
முதலில் சுருக்கமாக ஆராய்வோம் . 


ஒரு துகளின் திணிவு m என்க . நேரம் t என்றபோது இத்துகள் 
( x , y , z ) என்ற புள்ளியிலிருக்கட்டும் . x , y , z என்ற இதன் கூறுகள் 
ஒவ்வொன்றும் ( 1 , 12 , ........... In என்ற 

n பொதுப்படுத்திய 
கூறுகளில் ( generalised co - ordinates ) சார்புகளாக இருக்கட்டும் . 
மேலும் x , y , 2 ஆகியவைான் சார்புகளாகவும் இருக்கலாம் . 

x = x ( q1 , 12 .............. n . t) 
y = ) ( q1 , 12 . 

( 
2 = 2 ( q1 12 ............... ( n , t ) 


o , gast ) 


( 
1 
) 


இப்போது 


dx 


X = dt 


0 : 


2 
091 


li + 


92 + ... 


+ 


** 4 + * 


242 


1 


3 * 


. 


ax 

+ 
at 


Σ 


9r 


9g 


( 2 ) 


T = 1 


ay 


= 


dt 


2 


3 ) 


ay 
241 


( 1+ 


ga + ........... 


+ 


242 


3gp 


In + 


o t 


01 . 


- * * 


+ 


( 3 ) 


3g 


9r 


T = 1 


இயக்கவியல் கருத்துக்கள் 


133 


= 


= 


22 
ot 


32 


= 


22 27 

g1 + 2+ ... 
041 


+ 


ga + 


92 
at 


342 


3qa 


1 


22 


22 
at 


|| 


+ ) 


( 4 ) 


+ 


39 


ar 


7 = 1 


( 2 ) இலிருந்து 

9x 
2 
9r 


2 * 


r = 1 , 2 , 3 ............... n 


( 5 ) 


09r 


34- *. ( 2 , 3 , 4 , + 2 ) 


n 


923 


4s + 


( 6 ) 


. 


Agr 04s 


Or Of 


S = 1 


+ * (1ni") - - ( 3 ) 
== { * 4 ( 2 )+ : 2 ) 


( 5 ) இலிருந்து பிரதியிட , 


* ( * +w*")= = { : 4 ( 3 ) + * * 


2 * 


= mx 


( 


m 

93 * 
2 
F = 1 0qr as 


as + 


02x 
at 3r 


+ m 


2qr 


எனவே 


* * ( 4 mi " ) = md 24. + w * * 


( 7 ) 


இத்துகளின் மீது தாக்கும் விசைகளின் மொத்தக் கூறு : 
திசையில் X எனில் , இயக்கச் சமன்பாடு mx = X அல்லவா ? எனவே , 


134 


உயர்நிலை வானவியல் 


3 


d 
dt 


( zmx ) = mx 


2qr 


+ x * 
** 


ay 


( 8 ) 


இவ்வாறே 

d a a 
dt 

( $ mya ) = m ) 
agr 
d 
dt 

(Amza ) = m 


2 ) 
24 


+ Y 


04 


02 


22 
+7 


Oqr 


8qr 


இப்போது ml , mg , .... m ) என்ற திணிவுகளுள்ள N துகள்கள் 
ஒரு விசைவெளியில் நகர்ந்து செல்வதாகக் கொள்க . 

கொள்க . m ; என்ற 
துகளின் இருப்பிடக் கூறுகள் ( x , y ; , zi ) எனில் இத்துகள் களின் 
மொத்த இயக்கச் சக்தி ( kinetic energy ) . T ஆனது , 


X 


T 


>> mt ( ** + ji ?+ z ) 


( 8 ) ஐப் போன்ற சமன்பாடுகளை ஒவ்வொரு துகளுக்கும் எழுதிக் 
கூட்ட , 


N 


d 


a 


dt og 


1 m ; ( + 1 + 2 ) 


= 1 


N 


. 


ayi 


Mi 


* 


ax 

+ yi 
39r 


22 
+ 2i 

3r 


Aar 


= 1 


( 
2 ( x + + 1 # + z ) 


+ 


i = 1 


அதாவது 


d OT 


2T 
04 

+ F 


dt af 


இங்கு 


r = 1,2 , ... n ( 10 ) 


Oyi 
Sir i = 1 , 2 , 3 , 
இயக்கவியல் கருத்துக்கள் 

135 
r = 1 , 2 , 3 ........ n என்ற ஒவ்வொரு மதிப்பிற்கும் ( 9) போன்ற ஒரு 
சமன்பாடு கிடைக்கும் . 

பு என்னும் பொதுப்படுத்திய கூறில் மட்டும் 8qr என்ற சிறு 
மாற்றம் செய்க . இதனால் , ல் ஏற்படும் மாற்றங்கள் ( 1 ) ன்படி 
8 , i = 1 , 2 , 3 , 

N 
N 


dxi 


3j 
09 


dyi 


Oqr 


dzi 


02i 

8qr 
Or 


i = 1 , 2 , 3 


N 


எனவே ( x; }; z ; ) ல் தாக்கும் விசையான ( X ; , Y ; , Xi ) செய்யும் 
Cu 31764 Xi dxi + YidYi + Zi dzi 
3x ayi 

02 
+1 

+2 
0g 29 

29 
இவ்விதம் ஒவ்வொரு துகளின் மீதான விசைக்கும் வேலையைக் 
கணக்கிட்டுக் கூட்ட , அவ்வமயம் F , என்பது எல்லா விசைகளும் 
செய்யும் மொத்த வேலை என்று தெரியவரும் . 


துகள்களில் , சிலவற்றிடையே தாக்கும் விசைகள் இரண்டி 
ரண்டாக வரும் ; மேலும் 

மேலும் இவை எதிர்த்திசைகளில் தாக்கும் .. 
அவற்றின் இடையே உள்ள தூரம் மாறாத நிலையில் இவை செய்யும் 
மொத்த வேலை பூச்சியமாகும் . இத்தகைய விசைகளை உள் விசைகள் 
( internal forces) என்போம் . F- ஐக் கணக்கிடுகையில் இவைகளை 
விட்டுவிடலாம் . இத்தகைய வேலை செய்யாத விசைகளைத் தவிர்த்த 
மற்ற விசைகள் வெளி விசைகள் ( external forces ) எனப்படும் . 
எனவே F : 8qr ஐப் பொதுவாக , 89 , என்ற மாற்றத்திற்கு வெளி 
விசைகள் செய்யும் வேலை என்றே கொள்ளலாம் . பொதுவில் 
F , Fz , ...... F . ஒவ்வொன்றும் 91 , 93 , 93 , ...... , ஏ.அன்றி t இலும் 
சார்புகளாக அமையும் . F. ஐப் பொதுப்படுத்திய விசை ( generalised 
force ) என்று குறிப்பிடுவோம் . வான இயலில் கருதப்படும் விசைகள் 
பொதுவில் வெளிப்படையாக ஐச் சார்ந்துள்ளவைகளாக ( explicit 
functions of time ) அமைவதில்லை . மேலும் ஒரு சிறு இடமாற்றத்தால் 
அவை செய்யும் மொத்த வேலை , அம்மாற்றத்தின் முதனிலை , கடை 
நிலைகளை மட்டும் சார்ந்திருக்குமேயன்றி , மாற்றப் பாதையைப் 
பொறுத்து மாறாதெனில் , இத்தகைய விசைகள் காப்பு நிலை விசைகள் 
(conservative forces ) எனப்படும் . இந்நிலையில் Fidg + Fa dg2 + ... 
F. dgn என்பது ஒரு நிறை நுண்ணெண் ( perfect differential ) 
ஆகும் . இதனால் V ( 71 , 12 ......... ) என்ற ஒரு சார்பினை 


136 


உயர் நிலை வானவியல் 


V 


= Fr_r = 1 , 2. 3 ...... n 

, 


( 11 ) 


09r 


என்ற சமன்பாடுகளுக்கிணங்க பெற முடியும் . V ஐ துகளின் இந்த 
நிலையைப் பொறுத்த நிலைப்பண்புச் சக்தி ( potential energy ) என்று 
அழைப்போம் . 


FI , F ........ Fa 

ஆகியவை 

வெளிப்படையாக காலத்தைச் 
சார்ந்தவையாக அமைந்தபோதிலும்கூட , V என்ற சார்பு ( 11 ) ம் 
சமன்பாட்டுக்கிணங்க பெறப்படலாம் என்பதைக் கவனிக்க . 


dt 


இப்போது T - V என்ற அமைப்பை ட என்று குறிப்பிடுவோம் . 
T ஆனது q1 , q2 , q3 ... , an , 1 , 3 , ig.......... ஆகியவைகளின் 
சார்பு , V ஆனது 11 , 12 , 13 .......... ( a , ஆகியவைகளின் சார்பு , 
என்பதால் டம் ( 1 - 12 , , , 

4a , q1 , 92 - qa , t ஆகியவைகளின் 
சார்பாகும் . L ஐ லாகிராஞ்சியன் (Lagrangian ) என்றும் இயக்க 
நிலைப் பண்பு ( kinetic potential ) என்றும் குறிப்பிடுவது வழக்கம் . 

O V 

= 0 , r = 1 , 2 , ........ n 

Or 
என்பதால் ( 9 ) ம் சமன்பாட்டை 
d a 

2 
(( T - V ) ( T - V ) , r = 1 , 2 , ....... n 
3gp 

aqr 
அதாவது 
d aL 

ol 
= 0 , r = 1 , 2 , ......... n . 

( 12 ) 
என்றெழுதலாம் 41 , 43 , ..... என்ற n கூறுகளைத் தீர்க்க இந்த m 
சமன்பாடுகள் உதவும் . ஒவ்வொன்றும் இரண்டாம்படி வகைக் 
கெழுச் சமன்பாடாக ( second order differential equation ) இருப் 
பதைக் கவனிக்க . மேலே விவரித்த முறையில் 11 , 12 , 13 1 .... la 
என்பன எடுத்துக்கொள்ளப்பட்ட விதத்தில் 
( i ) துகள்களின் எந்த ஒரு நிலையையும் ( configuration ) குறிப் 

பிடப் போதுமானவை . 
( ii ) துகள்களின் மீது தாக்கும் உள் விசைகள் வேலை செய்யாத 

வண்ணம் ( கட்டுப்பாடுகளை உடைக்காமல் ) 41 , 42 ....... an 
ஆகியவைகளில் ஒன்றுக்கொன்று சாராத மாறுதல்களைச் 
செய்ய இயலும் என்பதையும் கவனிக்க . இத்தகைய 
துகள்களின் தொகுப்பை முழுமைத் தொகுப்பு ( holonomous 
system ) 

கூறுவோம் . ( 12 ) ம் சமன்பாடுகள் 
லாகிராஞ்சின் சமன்பாடுகள் எனப்படும் . 


dt 


3gp 


என்று 


இயக்கவியல் கருத்துக்கள் 


137 


3r 


ƏL 

-ஐ pr என்று குறிப்போம் . இதனை ஏ க்கு இசைவான 
உந்தம் ( momentum conjugate to ar ) என்று கூறுவது வழக்கம் . 
எடுத்து காட்டு 1 : நிலையான 

ஒரு கோளத்தின் மேல் m 
என்னும் ஒரு துகள் பதிந்து செல்கிறது . அதன் இயக்கச் சமன் 
பாடுகளைத் தருவி . 


2 அச்சை நெடுக்குத்தாக எடுத்துக் கொள்க : 
துகளின் ஆரைக்கோணக் கூறுகள் ( a , 8 , p ) எனில் 


2 


y 


படம் 6.1 


. 


T = 


, m (a 2 + 3 sin 0p ) 


V = --mga cosi 


எனவே 


L = 


1 
2 


m ( ae ja + aesina se *) + mga cos 0 


OL 
90 


// 


1 
2 


mas - 2 ) 


OL 


1 
2 


mae sin2 6 • 2 / 


0 
al 
30 


1 


m.a3 . 2 sin a cos0 - mga sin a 


2 


OL 
05 


= 0 . 


-- 


138 


உயர்நிலை வானவியல் 


இயக்கச் சமன்பாடுகள் 

d al al 
dt 

28 


4 ( 8 ) 


= 


0 , 


* 
등 


d 


OL 


dt 00 


al 
09 


= 0 
= 


என்பவை . அதாவது 


ma ? - maa sin ) cos O 3 + mga sin a = 0 , 


d 
dt 


( ma sin2 0 ) - 0 = 0 
அதாவது sin2 0 = 6 , ஒரு நிலையான எண் .... 


( i ) 


C 
Sina8 


இதனைப் பிரதியிட , 


ai 


a cos 8.2 


- 


+ g sin 8 = 0 


sins 8 


( ii ) 


C 


= 


இதனைத் தீர்த்தால் கிடைக்கும் . பிறகு 
ஐப் பெறலாம் . 


sin2 g ஐத் தீர்த்து , 


லாகிராஞ்சின் இயக்கச் சமன்பாடுகள் பகுதிவகைக்கெழு 
முறையில் தருவிக்கப்பட்டபோதிலும் , அவை சாதாரண வகைக் 
கெழு சமன் பாடுகளேயாகும் . ( ordinary differential equations )) 
மேற்கண்ட எடுத்துக்காட்டில் இதனை நேரில் சரிபார்க்கலாம் . 


6.2 இயக்கசக்தித் தொகை 

லாகிராஞ்சியனில் வெளிப்படையாக t இல்லாவிடில் 


7 . 


1 


aL 


dL 
dt 


|| 


Σ 


Ar + 


al 
O qr 


aar 


r = 1 


1 


. 


OL 

Ar + q 


( இயக்கச் 
சமன்பாடுகளிலிருந்து ) 


34 


2 * (3 ) 
4 ( 134 ) 


|| 


இயக்கவியல் கருத்துக்கள் 


139. 


எனவே 


d . 
dt 


( TA - L ) = 0 


22 


இதனால் z pr ir - L ஒரு மாறிலி எண் என்றறிகிறோம் . இதனை , 
h என்க . 
ஃ pr r - L = h ............... 
2 

( 13 ) 
துகள்களிடையே நகரும் தடைகள் ( moving constraints ) ஏதும் 

ax 21 
இல்லை எனில் 

ஆகியவை பூச்சியமாகும் . இம் 
@t at at 
மாதிரி நிலைகளில் ( 2 ) , ( 3 ) , ( 4 ) சமன்பாடுகளிலிருந்து T ஆனது 
( 1 , 42 , 

, 9. என்ற மாறிகளில் இரண்டாம் படியில் ஒரு 
படித்தான கோவை என்பதை அறிகிறோம் . மேலும் V யிலும் : 
வெளிப்படையாக இல்லை எனில் இத்தொகுப்பு ஒரு இயல்புத் 
தொகுப்பு ( natural system ) எனப்படும் . 
இயல்புத் தொகுப்பில் ஆய்லர் தேற்றப்படி 


7 


aT 


9r 


= 2 T 


agr 


r = 1 


: h 


= prai- L 

OT 
: 


- L 


== Σ 9 : 

09r 
- V ) 


= 21 - ( T 
= T + V 


( 14) 


எனவே ஒரு இயல்புத் தொகுப்பில் , இயக்கச் சக்தி , நிலைமைச்சக்தி 
ஆகியவற்றின் மொத்தம் ஒரு மாறிலியாகும் . 


T ஆனது ஒருபடித்தான கோவையாக இல்லாவிடில் அதனை 
T. + T + T , என்று எழுதிக் கொள்ளலாம் ; இங்கு பல் 1 , 12 ..... 
. இல்லாமலும் T ), T , என்பன ( 1> qg......... . ல் முறையே ஒரு . 
படி , இருபடி கொண்ட ஒருபடித்தான கோவைகளெனவும் கொள் 
வோம் . V இலும் வெளிப்படையாக இருக்குமேயாகில் 


m 


aL 


dL 
dt 


AL 


= 


> 


( 


OL 
09 


Ar + 


9r 


* ) + 


3qac 


Ot 


= | 


140 


உயர்நிலை வானவியல் 


+ 


முன் போலவே . 


= 4 ( 24 , 25 ) + % 

+ ( 24 9T ) + * ( T - 7 ) 
= 4 ( # T ) 


= 


ay 
at 


- 4 { 34 37 


av 


+ 2 


O 11 
O gr 


OTO ! 
+ - 

3r 


) 


at 


* { 27, + T ; } - * 


av 


அதாவது 
d 

d 
1 , 

( 27 , + T ) 
dt 

dt 

at 

av 
V ல் t வெளிப்படையாக இல்லையெனில் 

쁩 
= 0 அப்போது 
T , + TI + T - V = 27 , + TI - 


அதாவது 

T - TO + V = h , 
ஒரு மாறிலி என்று கிடைக்கும் . ஆனால் V ல் t வெளிப்படையாக 
இருப்பின் தீர்வை , 

AV 
1 , -T . + V = 

dt + h 
at 


Asra + 


av 
என்று எழுதலாமாயினும் ல் q1 , 42 , ...... . அனைத்துக்கும் t ன் 

at 


சார்பில் எழுதிய பின்னரே இத்தொகையைக் காண இயலும் . 
ஆயினும் தோராய முறைகளைக் கொண்டு இதனைத் தீர்க்க முடியும் . 
விவரங்களுக்கு பிளம்மர் ( .... )புத்தகத்தைப் பார்க்க . 


6.3 

முழுமைத் தொகுப்பு ஒன்றில் லாகிராஞ்சியன் L என்க . 41 , 42 , 
......... . என்பன பொதுப்படுத்திய கூறுகள் . பொதுப்படுத்திய 
உந்தங்கள் 

al 
pr t = 1 , 2 , , ... n 

( 15 ) 
0g 


. 


இயக்கவியல் கருத்துக்கள் 


141 


L என்பது (1, 42 ....... ........... ஆகியவற்றின் சார்பு 
என்பதால் ( 15 ) உள்ள n சமன்பாடுகளைக்கொண்டு , 41, 42 ..... In 
ஆகியவற்றின் மதிப்பை 41 , 12 .......... 1. , p1 , pa .......... pa . 1 ஆகிய 
வற்றின் சார்பாகக் கண்டுபிடிக்க இயலும் . இவற்றைப் பிரதியிட்டு , 
L ஐ q1 , 12 

ga , p1 , pa . pa , t ஆகியவற்றின் சார்பாகவே 
எழுதலாம் . லாகிராஞ்சின் இயக்கச் சமன்பாடு ( 12 ) இப்போது 

al 
4. ! 7 = 1 , 2 , 3 ... , n 

( 16 ) 
09 
என்று அமையும் . இங்கு கவனிக்க வேண்டியது : L ஆனது , 
புக்கள் , ஏக்கள் , ஆகியவற்றில் ஒரு சார்பு , 

OL 
p 

1 = 1 , 2 ......... 


n 


39 


al 


pr 


r = 1 , 2 ........ 


ar 


2 
. 


இப்போது 

H = z prir - L 


( 17 ) 


என்று வரையறுக்கப்பட்ட H என்னும் புதிய சார்பினை எடுத்துக் 
கொள்வோம் . H ஐ புக்கள் , ஏக்கள் , ஆகியவற்றின் சார்பாகவோ , 
அல்லது ( . ஐ ஏ க்கள் , t இவைகளின் சார்பாக எழுதிய பின்னர் ) , 
மக்கள் , ஏ க்கள் , t ஆகியவற்றின் சார்பாகவோ கருதலாம் . 8t , 8qrs 
8qr , r = 1 , 2 , ...... , n என்ற ஒன்றுக்கொன்று சாராத சிறு மாற்றங் 
களை ( r , Ir இவைகளுக்களித்தால் H ல் ஏற்படும் மாற்றம் , 
8H = 8 (Epi - L ) 

a L 

al 
pr 8 

8t 
0gr agr 

at 


8gr 


84+) - * 
= 2 ( p . 84 + 2 = 8p;- pi; 8q .-- P ; 8t ) - *- * 

2048p ;-9, 8q . ) - * 


al 


8t 


( 18 ) 


at 


8t , 89 , 84 ஆகியவை ஒன்றுக்கொன்று 

சாராத மாற்றங்கள் 
என்பதால் 8 , 8pr , 8qr = 1 , 2 , ...... , n ஆகியவையும் ஒன்றுக் 
கொன்று சாராத 2n + 1 மாற்றங்கள் ஆகும் . H ஐ ஏ க்கள் , மக்கள் , 
1 ஆகியவற்றின் சார்பாகக் கருதினால் ( 18 ) இலிருந்து நாம் பெறுவது 


. 


142 


உயர் நிலை வானவியல் 


OH 
Opr 


= 


qr 


35 


ан 
39 


- I = 1 , 2 , 3 ...... 


( 19 ) 


SH 
at 


== 


al 
at 


( 20 ) 


( 19 ) ம் சமன்பாடு ஆமில்டனின் நியமனச் சமன்பாடு ( canonical ) 
equation ) எனப்படும் . H என்னும் சார்பு புக்கள் , மக்கள் , t , ஆகிய 
வற்றைச் சார்ந்ததாகக் கருதப்படும் . 41 , 42 ...... gn , p1 , pa ...... pn , 
ஆகியவை ஒன்றையொன்று சாராத 2n கூறுகளாகக் கொள்ளப் 
படும் . இவ்விதமாக ( 19 ) ம் சமன்பாடு , இந்த 2n கூறுகளில் 
முதற்படி வகைக் கெழுச் சமன்பாடாக அமைகிறது . இங்கு முக்கிய 
மாகக் கவனிக்கவேண்டியது p1 , pa . p . என்பன ( 1 , 13 . Ans 
41 ; 42 ...... aa ஆகியவற்றின் சார்புகளாக இல்லாமல் சாராக் கூறு 
களாகவே கருதப்படுகின்றன என்பதே . 

டல் t வெளிப்படையாக வாராதிருந்தால் 

H = z prir - L 
என்பதிலும் வெளிப்படையாக : வராது . இதனை ( 20 ) இலிருந்து 
அறியலாம் . மேலும் அப்போது 
dH 

ӘН 
Σ 

Әң 

OH 
gr + 2 

+ 2 b . + 
dt 

9pr 

at 
Epir + ziri + 0 .... ( 19 ) ம் சமன்பாடுகளிலிருந்து 


2qr 


= 0 


எனவே H ஆனது ஒரு நிலையான கணியம் . 


எடுத்துக்காட்டு 2 

எடுத்துக்காட்டு ( 1 ) ஐ ஆமில்டனில் நியமச் சமன்பாடுகளைக் 
கொண்டுதீர் . 


91 = 


8 , 13 


என்க . 
L = $ m ( a 12 + a sina q1 422) + mga cos q1 


AL 


pu 


041 
= } mae , 21 

pu 
maa 


ஃ 


41 


இயக்கவியல் கருத்துக்கள் 


143 


al 


pa 


042 


mas sin q1 42 


. 


92 = 


pe 
ma s sin2 

91 


: H = pr q1 + pais - L 


p1 


+ 


pa 
maa sina? 

g 


11 
2 


( 


as p12 
maa4 


+ 


as sine q1 pes 
me as sin4 91 


maa 


mga cos 91 


2,3 


p , 2 


= 


+ 


2 maa 


2mas sine q1 


mga cos 91 


நியமச் சமன்பாடுகளாவன 


OH 


91 


3p1 


அதாவது 


91 


pu 
maa 


( i ) 


. 


மேலும் 


ga 


OH 
3pe 


அதாவது 


92 = 


pg 
mai sin 41 


( i ) 


OH 
091 


அதாவது 


pe . cos q1 
maa sins q1 


mga sin 91 


( iii ) 


OH 


. 


இ 


098 


அதாவது 

p . = 0 


( vi ) 


144 


உயர்நிலை வானவியல் 


2 


( v ) 


( iv ) இலிருந்து 

= மாறிலி 

maac 
என்க . ( ii ) இலிருந்து 

sin q1 • 12 = 6 
( i ) , ( iii ) இலிருந்து 

m2 a4 3 cos q1 
mas sin3 91 


mae q1 


mga sin3 91 


அதாவது 


ag 


ac cos 41 
Sin3 ( 1 


+ g sin q1 = 0 


( vi ) 


( v ) , ( vi ) ஆகியவையே எடுத்துக்காட்டு 1 ல் ( i) , ( ii ) ஆகிய சமன் 
பாடுகள் என்பதைக் கவனிக்க . 


ஆமில்டன் சமன்பாடுகளும் , லாகிராஞ்சு 

சமன்பாடுகளும் 
கடைசியில் ஒரே மாதிரியான வகைக் கெழுச் சமன்பாடுகளையே 
தருகின்றன என்பதை இந்த எடுத்துக்காட்டின் மூலம் சரி 
பார்த்தோம் . ஆமில்டன் சமன்பாடுகள் இம்மாதிரி கணக்குகளைத் 
தீர்ப்பதற்காகக் கண்டுபிடிக்கப்பட்டவை அல்ல . இயக்க இயலின் 
அடிப்படைத் தத்துவங்களை ஆராய்ந்தால்தான் ஆமில்டனின் சமன் 
பாடுகளின் அருமை தெரியவரும் . 


. 


} 


6.4 தொடுகை மாற்றங்கள் ( contract transformations ) 

( q1, 12 ...... an , p1 , pg...... pa ) என்பன 2n மாறிகள் . 
( Q1 , 02. Qu , P1 , P2... Pa ) என்பன வேறு 20 மாறிகள் . ஒவ்வொரு 
Q வும் ஒவ்வொரு P யும் எல்லா ஏ . மக்களின் சார்புகள் என்க . 

Qli Qi ( q1 , 12 ... n . p1 , p ...pa ) = 1 , 2 ... n . 
P ; = Pi ( 41 , 42 ..... ga , p1 , pa ...... pa ) i = 1 , 2 ...... , n . 

( 21 ) 
இச்சமன்பாடுகள் ( q1 , 42 43 ...... ga , p1 , p2, pg ......pa ) என்ற மாறிகளி 
லிருந்து (Q1, 03 , Q3... Qn, P1 , Pa , P3....... P . ) மாறிகளுக்கான 
மாற்றச் சமன்பாடுகள் ஆகும் . இவற்றின் மூலம் f ( 71 , 12........( a pi , 
pg ....... ) என்ற எந்தக் கோவையையும் F ( Q1 , Q2,........., P., 
P ....... P . ) என்ற புதிய மாறிகளைச் சார்ந்த கோவையாக மாற்றி 
விடலாம் . 

பொதுவில் H ( q1 , 43 , ....... ng , pi, pa ....... pa , t ) ஆனது K ( 1Q , 
Q3 , ...... , Qn , P1 , P2, ...... Pn , t ) ஆக மாற்றப்படும் . ஆமில்டனின் 


இயக்கவியல் கருத்துகள் 


145 


- 


நியமச் சமன்பாடுகள் 


gr = 
. 


OH 
Opr 

ӘН 
ar 


- 


= 


== 


என்பன புதிய மாறிகளில் எழுதப்பட்டால் இதே வடிவில் இருக்கத் 
தேவையில்லை . ஆனால் . ( 21 ) -ல் உள்ள Qi , P ; ஆகிய மாறிகளைத் 
தகுந்தபடி எடுத்துக் கொள்வதனால் புதிய மாறிகளிலும் இயக்கச் 
சமன்பாடுகள் 

2H 
- 

O P 

2H 
p , 

alr 
என்ற வடிவில் அமையலாம் . இது நிகழ்வதெங்ஙனம் என்று இனி 
ஆராய்வோம் . சமன்பாடு ( 21 ) -ன் மூலம் 21 , 9 ... On, PI , P ... 
P. என்பனவற்றை 41 , 42 ...... ga , p1 , pp ...... 2- ல் எழுதிய பிறகு 

padq1 + padge +....... - Padqa - ( Pqddi+ PalQ . + ..... + P, dQn) 
என்பது ஒரு நிறை நுண்ணெண் ( perfect differential ) ஆயின் ( 21 ) ஆம் 
சமன்பாடு ஒரு தொடுகை மாற்றத்தை நிறுவுகின்றது என்போம் . 

சில இடங்களில் Q1 , Q2 ........ என்பன ஒவ்வொன்றும் 11 , 
12 ...... ga என்ற மாறிகளை மட்டுமே சார்ந்திருக்கலாம் . இந்நிலையில் 
இத்தொடுகை மாற்றத்தை விரிவுபடுத்திய புள்ளி மாற்றம் ( extended 
point transformation ) என்போம் . 

இப்போது ( 01. 02... Qa , P1 , P. P. ) என்ற மாறிகளை , 
மற்றொரு தொடுகை மாற்றம் செய்து ( QI , Q . ...... Q . , PI , Pg ...... 
Pa ) என்ற புதிய மாறிகளைப் பெறுவதாகக் கொள்வோம் . ( 71 , 
92. ...... aa . P1 , P2 ....... pa ) . லிருந்து ( QI , Q3 ...... Qn , PA , 
P .... Pa )- க்குச் செய்யப்படும் மாற்றமும் ஒரு தொடுகை மாற்றமே . 
ஏனெனில் 


Lpr dge LPr dQry 2Pr dar Lpr dQr 
ஆகியவை ஒவ்வொன்றும் ஒரு நிறை நுண்ணெண் . ஆகவே , 

LPp dqr - 2 : de .. 
என்பதும் ஒரு நிறை நுண்ணெண் ஆகும் . எனவே , இரு தொடுகை 
மாற்றங்களின் பெருக்கற்பலனும் ஒரு தொடுகை மாற்றம்தான் . 

உ -10 


146 


உயர் நிலை வானவியல் 


Lpr dqr - EP , dQr- ம் 
ஒரு நிறை நுண்ணெண் எனில் ZPr dQr - Ep . dgr- ம் 
ஒரு நிறை நுண்ணெண் தானே . ஆகவே ( Q1 , 2 ... Qn . Pl , 
Pa .... P . ) - லிருந்து ( 41 , 42 .... an, p1 , p2 .... pa) - க்குச் செய்யப்படும் 
மாற்றமும் தொடுகைமாற்றமே . இதனை ( 21 ) ஆம் சமன்பாடுகள் 
நிறுவும் மாற்றத்தின் எதிர் மாற்றம் (Inverse transformation ) என்று 
கூறலாம் . 


மாற்றங்களுக்குத் தொடர்புப் பண்பு உண்டு ( associative law ) . 
மேலும் Qi = qi • P i = Pi என்பதும் ஒரு தொடுகை மாற்றமே . 
( இதுவே ஒருமை 

மாற்றம் – identity transformation . ) எனவே , 
தொடுகை மாற்றங்கள் ஒரு தொகுதி அமைப்பு ( group structure ) 
பெற்றுள்ளன . 


எடுத்துக்காட்டு 3 


Q = cot 


( 4 ) 


p 
kg 


P 


1 
2k 


( p3 + k2 q3 ) என்பன , ( q , p ) - ல் 


இருந்து ( Q , P ) . க்கு ஒரு தொடுகை மாற்றத்தை நிறுவுகின்றன 
என்று காட்டு . 

-1 

1 
paq - PdQ = pdq - (p3 + k2g2 ) 

kgdp - kpdg 

p3 
2k 1+ 

k2 q2 


k2q 


= pty - - ( pdq - gdp) 

4 ( * ) 


= d 


ஃ pdq - PdQ என்பது ஒரு நிறை நுண்ணெண் . எனவே இச் 
சமன்பாடுகள் ஒரு தொடுகை மாற்றத்தை நிறுவுகின்றன . 

( 21 ) ஆம் சமன்பாடுகளிலிருந்து ( P1, P2, P3 ,...... Pn , p1, ps, 
23 ...... pa ) ஆகிய மாறிகளை முடிந்தால் நீக்கி (01, 02.03 ........ ... 
91 , 42 , 13, .... aa ) = 0 என்ற அமைப்பில் சில சமன்பாடுகளைப் பெற 
முடியும் என்க . 

இத்தகைய k சமன்பாடுகள் உள்ளன என்க . 
இவைகளை 

2. ( Q1 , Q2 , Q3 , ............ Qn , q1 , q2 , qz , ........... ga ) = 0 , 
r = 1 , 2 , 3 , ........... k என்று குறிக்க . ( q1 , q2 , q3 ......... ga , Q1 , Q2 , 
Q3 ............. ) என்ற மாறிகளில் ( dqi, dqz, dgs ... dqn, dQ1 , dQ3 , 
dQ3.......dQ n) என்ற மாற்றங்கள் செய்யப்பட்டால் ( 22 )-லிருந்து 


. 


இயக்கவியல் கருத்துகள் 


147 


2 

dQ1 + .......... + 
001 


28 
30 . 


3 
dQn + 

041 


dgi + ......... 


28 
+ dqa = 0 r = 1 , 2 , 3 , .......... n 
02 . 

... ( 23 ) 
என்ற சமன்பாடுகள் சரிசெய்யப்பட வேண்டும் . மேலும் 
Zpr dqr- ZPr dQr = dW 

... ( 24 ) 


OW 


AW 
என்றால் , dW = E dQr + 2 

alr 


dgr என்பதால் , 


3qr 


. . 


aw 

aw 

+ 
001 

olo 
aw 

OW 
+ 

+ p1 ) dq1 + .. 
dqi + ............ + 

+ pandga = 0 ( 25 ) 
0q1 

aga 
( 23 ) , ( 25 ) சமன்பாடுகளிலிருந்து 11 , 19 ........... என்ற தேராக் 
குணகங்களைக் ( undetermined coefficients) கொண்டு அடியிற்கண்ட 
2n சமன்பாடுகளைப் பெறலாம் . 
aw oΩ , δ Ως 

ο Ω , 
-Pr + A1 

+ 

+ ......... + k 
001 

ali ali 

001 
OW 001 ο Ω . 

δ 
-P . + 1 

+ 9 

+ .............. + k = 0 
OQn. ali 

90 . 

( 26 ) 
aw 

22 ο Ω , 

ο Ω 
-p1 + 1 

+ ............ + k 

= 0 


50 


2 


k 


+ 


3q1 


341 


3q1 


3q1 





OW 


-pa + 1 


ο Ω , 

90 
+19 

aga 


+ ........... + 


ο Ω 
aga 


= 0 


3gp 


O an 


( 22 ) , ( 26 ) சமன்பாடுகள் மொத்தம் 2n + k எண்ணிக்கை கொண் 
டுள்ளன . இவைகளைக் கொண்டு 11 , 12 , 13 , .......... Ak ஐ நீக்கிய 
பிறகு 2n சமன்பாடுகள் கிடைக்கும் . இவைகள் மூலம் Q1 , Qa > Q3 . 
...... Qn , P1, P2 , Pg ...... P. ஐ 41 , 42 , q3 ....... ga , p1 > pe , pg ...... pa- ன் 
சார்புகளாக எழுதியுள்ளதாகக் கருதலாம் . இதன் மறுதலையும் 
மெய்யானதே [ (பயிற்சி ( 2 ) பார்க்க ) . ] 


6.5 பாஃப்பு உருவம் ( Pfaff s expression ) 

X , X , , X3 ,............... என்பன ஒவ்வொன்றும் 1 , 32 , 3g ,... 
என்ற மாறிகளின் சார்புகள் என்க . 

X1dx1 + X9dx2 + Xgdxg + ......... + X.dxn 


148 


உயர்நிலை வானவியல் 


என்பது ஒரு பாஃப்பு உருவம் எனப்படும் . இதனை என்று எழுதுக . 
8x1, 8xg, 8xz , .........., 8x . என்பன , * 1 , x2 , 3, ............ இவற்றைச் 
சாராத வேறொரு சிறு மாற்றம் எனில் , 
88 = Xq8x1 + Xg8xg + Xg8xs + ......... + X_8xn 
884- d08 = 8 ( ZX_dxx ) - d ( ZXgms ) 

= z ( X , 8d xr + 8Xp dxy ) 

- 2 ( X , d8x , + dX , 8x , ) 


8 , d என்பவை ஒன்றையொன்று சாராத மாற்றங்கள் என்பதால் 
8dx = d8x . எனவே 
804 - das 28X - der - Ld X 8xs 

.... ( 27 ) 


T 


S 


= 


> ( 82 8 ) 4r.- " ( ? 94 ts) as 


1 


n 


n 


= 


2 


Mö 


; 


என்ற 


ajj dx ; 8x ; 
j = 1 = 1 

O X ; 
இங்கு ajj = 

0 X; 

ax; a X 
இப்போது ( x1 , xg , xg , .......... x . என்ற மாறிகளிலிருந்து ஏதேனும் 
மாற்றம் செய்து ( 11 , 12 , 13 , ...........) என்ற புதிய மாறிகளைப் 
பெற்றால் ( X1 , Xg, Xg , .........X . ) உம் ( 11 , 12 , 1g ........... ) என்றபடி 
மாறும் . 

அப்போது X1dx1 + X2dxs + Xgdxg + ............. + X , dxn 
வடிவம் 11dy1 + Yed ya + 1gdys + ......... + Yxdya என்று மாறும் . 

a1 01 

3 
என்க . 884 - d88 என்பது எப்போதும் மாறாதாகையால் 

LZaj dx 8x = LEbjj dyi 8 ) 
எனவே EZajdx ; 83 ; என்பது வடிவத்தில் நிலைத்திருக்கும் ( covariant ) 
என்று அறிகிறோம் . 

அடுத்தபடியாக W என்பது 1 , 2 , 3,................ -ல் ஒரு சார்பு 
என்க . 
OW 

aw 
X1 + dx + .... + [ X . + 

dan 
* 1 

aan 


= b ; j 


ayi 


இயக்கவியல் கருத்துகள் 


149 


என்ற உருவத்திற்கு 

884 - d88 = 2Z a jj dx ; 8x; 


எனில் 


ay = 3 ( x + 3 % ) - * (x + 3 % ) 


aX 


X ; 


3x ; 


. 


3 * ; 


ai j 


எனவே 80- d08 என்பது , ஒரு நிறை நுண்ணெண்ணை பாஃப்பு 
உருவத்துடன் கூட்டுவதால் மாறுவதில்லை என்றறிகிறோம் . 

மாற்றமொன்றினைத் தொடுகை மாற்றமா என்று அறிய 
இப்போது மற்றொரு சோதனையைத் தருவிப்போம் . இதற்கு 
2 pr dqr - LP , dQr ஒரு நிறை நுண்ணெண்ணாக இருக்க வேண்டு 
மல்லவா ? இது d W என்க . 

... Lpr dar = LP do + d W. 
எனவே ( 27 )-ன்படி ( 41 , 42 , 43 , ..... in > p1 , pg , ps , ...... pa ) இலிருந்து 
( QA, 09.03....Qu, PI , P , P3......... ) - க்குச் செய்யப்படும் மாற்றம் 
ஒரு தொடுகை மாற்றமாக இருக்க நிபந்தனையாவது . 

2 (8p dqr - dq- 8px ) = 3 ( 8P dQ / dPr - 8Q ) ... ( 28 ) 


I 


T 


அதாவது 2 ( Spr dqr - dqr 8px ) என்பது ஒரு நிலையான எண் . 


6.6 லாகிராஞ்சு அடைப்பு ( Lagrange brackets ) 

( 91 , 12 , 13 , .... in , p1 , pa , p3 , .... p . ) என்பன ஒவ்வொன்றும் 
பல மாறிகளின் சார்புகளாக இருக்கலாம் . அவற்றில் ப, என்பன 
இரு மாறிகள் எனில் 


( 01 02 - 20% ) 


041 0p1 011 011 0420 apa 0 92 
+ 

+ ... 
0 น 00 

3 

au 30 2001 

8ga apa 8p . Ogal 
+ 
au 

au 2 
எனும் கோவை ஒரு லாகிராஞ்சு அடைப்புருவம் எனப்படும் . இதனை 
( u , 3 ) என்று எழுதுவது வழக்கம் . 

gr 
[ u , w ] = 

0 ( u , I ) 
என்றறிக . 


T 


= 


- 


T 


34 ) 


04 8P . ) 


OP 


( 3 

( 8.82 :+ 


( 041 011 ) 0p1 041 / \ 049 0p2 
150 

உயர் நிலை வானவியல் 
( 41 , 12 , 13, ....... , , , .......... ) இலிருந்து ( Q1,03 , 03 .... 
Qn , P1 , Pa , P3 , ...... P . ) - க்கு ஒரு தொடுகை மாற்றம் செய்தால் 
ஒவ்வொரு , ஐயும் எல்லா Q , P- க்களின் சார்புகளாகக் கருதலாம் . 
இப்போது 

Σ 

dpr 8qr - dgr pr 
E apr 3 pr 

3 
dQu + 

d . 
801 

al . 

OP 
X 801 + ... + 

.. 
201 

04r ...... 
dQ2 + + 

d 
801 80 . 

AP 
a pr 

0p 
X 8QI + ......... + 
( 28 ) ஆம் சமன்பாட்டின்படி இது ) ( 8P do - dP . 80 - க்குச் 
சமம் . மேலும் 8 , d என்பன ஒன்றையொன்று சாராத மாற்றங்கள் . 
ஆகவே இவற்றிலிருந்து நாம் பெறுபவை : 
[ P , P ] = 0 , [ Qi , Qj] = 0 1 = 1 , 2 , 3 , ...... , n 

= 1 , 2 , 3 ,.......... n 
[ 0 P ] = 0 

i = 1 , 2 , 3 , ... 

( 29 ) 
j = 1 , 2 , 3 , ...... , n 

i + j 
[ Qi , P ] = 1 

( 29 ) ஆம் சமன்பாடுகளையே தொடுகை மாற்றத்திற்கான 
நிபந்தனைகளாகக் கொள்ளலாம் . 
6.7 பாய்சான் அடைப்புகள் ( Poisson Brackets ) 

u , 1 என்பன 91 , 43 , 43 , ..... ga , p1 , pg , pa ...... pn என்ற மாறி 
களில் இரு சார்புகள் என்க . 
3 Ou 

au 30 au am 
+ 

+ ... 

a pg 09 
0 น 

3 au 21 
+ 

09. Ope apa aga 


n 


Ou 


) 


( 


என்ற கோவை பாய்சான் அடைப்புருவம் எனப்படும் . இதனை 
{ u , / } என்று எழுதுவது வழக்கம் . 


இயக்கவியல் கருத்துக்கள் 


151 


L 8 ( u , ப ) 
{ u , v } 

r ( gr , pr ) 
என்பதைக் கவனிக்க . 


- { , } 


லாகிராஞ்சு அடைப்புகளுக்கும் பாய்சான் அடைப்புகளுக்கும் 
நெருங்கிய தொடர்பு உண்டு. அவையாவன : 


i + j எனில் 


* { -- = } [ * . . ) -- 

( [ ] 


. ( 30 ) 


-- 


2n 

Σ 
1 = 1 


urs u 


ur , ly 


இங்கு 41 , up , uz , ..... , uza என்பன Q1 , Q3, Q3....... Q.n , P1, Pg , 
P3 , ...... P. என்பனவற்றைக் குறிப்பதாகக் கொள்ளலாம் . 

( 30 ) ஆம் சமன்பாடுகளைப் பயன்படுத்தினால் ( 29) ஆம் சமன் 
பாடுகளை 
li li 0 

i = 1 , 2 , ... , n 
j = 1 , 2 , ... , n 


* 


P ;, P ; 


= 0 ) 


... ( 31 ) 


{ 


Pi , Q ; 


O 


= 1 , 2 , ....... n 
j = 1 , 2 , ... , 11 , 

i # j 
= 1 , 2 , .. 


{ li, Pi 


| 


7 


என்று எழுதலாம் . இவையே தொடுகை மாற்றத்திற்குப் பாய்சான் 
அடைப்புகளைக் கொண்டு எழுதப்பட்ட நிபந்தனைகளாகும் . 


6.8 


X , X3 , Xg ....... Xgn + 1 என்பன ஒவ்வொன்றும் , * 1 , xg , xg ...... 
......xan + 1 என்ற 2n + 1 மாறிகளில் சார்புகள் என்க .. 

X1 dx1 + Xg dxg + Xg dxg + ...... + X2n + 1 dxan + 1 


உடன் ஒட்டிய நிலைத்த உருவம் 

L2 a ;; dx; 8x ; 


என்க . இங்கு 

OX ;; 
0x; 


84 - 32 


dij 


3X ;; 
3 * 


= 


152 


உயர்நிலை வானவியல் 


இதில் 8x1 , 8xg, 8xg ......8xan + 1 ஆகியவற்றின் குணகங்களைப் பூச்சிய 
மாக்கினால் நாம் பெறுபவை 

alldx1 + a21dxg + ag1dxg + ... + aan + 1 } 1 dxan + 1 = 0 
aladx1 + agedxe + agedxs + ... + aan + 1,2 dxgn + 1 = 0 

( 32 ) 


a1,2n + Idx1 + agan + Idea + agen + 1dx3 + .... + lan + 1,2n + 1dxan + 1 = 0 ) 
இச் சமன்பாடுகள் ஒன்றுக்கொன்று முரண்பாடுள்ளவையல்ல . 
ஏனெனில் இவற்றின் குணகங்களான அணிக்கோவை ( a ; j ) ஓர் 
எதிர்ச் சீரணியாகும் . மேலும் இதன் வரிசையெண் ஒற்றை ( odd ) 
ஆதலால் இக் கோவை பூச்சியமாகிறது . மேலும் ஒரு நிலைத்த 
உருவத்தின் குணகங்களைப் பூச்சியமாக்கிப் பெறப்பட்டவை 
யாதலால் இச் சமன்பாடுகளும் நிலைத்தவையாகும் . அதாவது 1 , 2 , 
19 ........ An + 1 என்பன 11 , 12 , 13 ...... 2n +1 என்றபடி மாற்றப்பட்டு 
நிலைத்த உருவம் 22_b ;; dy ; 8y ; என்றாகி , 8y;. ன் குணகங்களைப் 
பூச்சியமாக்கினால் கிடைக்கும் சமன்பாடுகளான 

2n + 1 

... ( 33 ) 
ஆகியவை ( 32 ) ஆம் சமன்பாடுகளுக்குச் சமான சமன்பாடுகளாகும் . 


உம் = 0 ) = 1 , 2 , 3, 4 . 


. 


n . 


இப்போது Y_pr dqr Hdt என்ற உருவத்தை எடுத்துக் 

T = 1 
கொள்வோம் . இங்கு H என்பது ( 1 , 42 , 43 , ...... an > p1 > pa > pa ...... par 

என்ற ( 2n + 1 ) மாறிகளில் ஒரு சார்பு . இங்கு ( 32 ) ஆம் சமன்பாடுகள் 
பெறும் வடிவமாவது , 

OH 
dpi + dt = 0 


341 


OH 


dpa + 


dt = 0 


84 


.. 


ан 


dpa + 


dt = 0 


3gp 


aH 
- dq1 + di = 0 

ap1 

SH 
-dqa + dt = 0 

0p 


. 


... 


153 


இயக்கவியல் கருத்துகள் 


dqs 


dan 


- 


- 


0q1 


242 


SH 
dga + dt = 0 

apa 
OH ан ан 

OH 
dq1 

dag 
243 

3gp 
OH 2H 

ан 

а Н 
dpi 

dps - 
ара 23 

Ope 
இவற்றில் கடைசிச் சமன்பாடு மற்றச் சமன்பாடுகளிலிருந்து எளிதில் 
பெறப்படும் . எனவே மிகுந்துள்ள இச் சமன்பாடுகளை 
dar aH 

dpr 

aH 

1 = 1 

1 , 2 , 3 ......... ( 34 ) 
dt 

0p dt 


dpa 


dpa = 0 


31 


= 


= 


24 


என்றெழுதலாம் . ஆனால் H ஐ ஆமில்டோனியனாகக் கொண் 
டுள்ள தொகுப்புக்கு இவையே இயக்கச் சமன்பாடுகள் . எனவே , 
H ஆனது 2prdqr - H dt உடன் மாறாது ( invariant ) ஒட்டியுள்ளது 
என்றறிகிறோம் . 


இப்போது சமன்பாடுகள் ( 22 ) , ( 26 ) ஆல் தீர்மானிக்கப்படும் ஒரு 
தொடுகை மாற்றத்தினை எடுத்துக்கொள்வோம் . ( 26 ) ஆம் சமன் 
பாடுகளை முறையே d Q1 , d Q3 , dQs ...... dQa , dq1 , dga , d gs ... 
... d gn ஆல் பெருக்கிக் கூட்ட 


n 


2 


( P 
Pp 4 Q :) 


pr dar - P. dQ 


r = | 


n 


) 


r = 1 


(34 + 34-2 .) 
* Ye4 + 32.2. 


.. 2 ( pr dqr - P . dq = ) = dW 


AW 
at 


dt + 


k 
E ; 
= 1 


2 
at 


dt 


k 


AW 


pr dqr - Hdt = / Pr dQ 


Σ λ ; 


23 ) 


90 ; 
at 


- 


dt - dW 


at 


= 1 


154 


உயர் நிலை வானவியல் 


ஆனால் 2 px dqr- Hdt என்ற வடிவம் மாறாதது என்பதால் , புதிய 
மாறிகளில் ஆமில்டோனியன் K எனில் 


20 


k 
OW 
K = H + 

Σ λ ; 
3t = 1 

at 
( இங்கு dW என்பது நிறை நுண்ணெண் என்பதனால் அதனை 
விட்டுவிடலாம் ) இவ்விதமாக 

பின்வரும் தேற்றத்தைப் 
பெறுகிறோம் . 


நாம் 


( g , 42 , 43 ... qa , p1 , p2 , pg .... pn ) என்ற மாறிகளை ( Q1 , Q2 , 
Q3 ...... Q n , P1 , P , , Pg ... P . ) என்ற மாறிகளாக ஒரு தொடுகை 
மாற்றத்தின் மூலம் மாற்றுக . இந்நிலையில் ஆமில்டோனியன் H 
ஆனது புதிய மாறிகளில் K என்று மாறும் . மேலும் , 

L ( pr d qr - P ; d Qr ) = d W 


. 


எனில் 


K = H + 


OW 
at ) 


k 
Σ 
= 1 


2 ; 


242 

at 


.. ( 35 ) 


இயக்கச் சமன்பாடுகள் புதிய மாறிகளில் 

SK 
- 

r = 1 , 2 , 3 ... 1 


1 


P 


OK 
p . 

r = 1 , 2 , 3 ...... n 

00 
இங்கு K ஐ முதலில் Q1 , Q2 , Q3 .... Qn , P1 , P2 , Py.... P. 
என்ற மாறிகளில் எழுதிக்கொள்ள வேண்டும் . 

வானியலில் நாம் கருதும் மாற்றங்களில் அனைத்தும் பூச்சிய 
மாகும் . 
6.9 நுண் தொடுகை மாற்றங்கள் ( Infinitesimal contact trans . 

formation ) 
தொடுகை மாற்றமொன்று q , p- க்களைச் சிறிதே மாற்றி Q , P 
ஆக்குவதாகக் கொள்க .. 
Qr = qr + 

r = 1 , 2 , 3 ...... n 
P. = P. + EY , r = 1 , 2 , 3 ...... n 
என்க . இங்கு 6 என்பது ஒரு நுண்ணெண் ; ஒவ்வொரு r , " -ம் , 
41 , 42 , 43 .... ga , p1 , P2 , pa .... pn- ல் சார்புகள் . இது தொடுகை 
மாற்றமாக அமையப் போதிய நிபந்தனை 


1 


155 


இயக்கவியல் கருத்துகள் 


Lpr dqr - LPdQr = d w 
அல்லவா ? இதன்படி 

2 [ pr dqr- ( pr + eY » ) ( dgr + Ed ; ) ] = d W 
அதாவது முதல்படி நுண்ணெண்களுக்குச் சரியாக 

L c [ pr d x + " . dgr ) = -dW 
இதிலிருந்து d W- க்கு ஒரு காரணி என்பது தெரிய வருகிறது . 

d W = Ed U 
என்க . U என்பதும் ( 1 , 12 , 13 , ..... . , , , ....... -ல் ஒரு 
சார்பு . இதனால் 

L ( pr d pr + Yr dgr ) = -dU 
அதாவது 

d , + y dg : + dp . ) = - dU + 2 dp . 
அல்லது 

L ( Yr dqx - pr dpr = -d ( U + zprx ) = - d K 
என்க . இங்கு K = U + Epp . எனவே 

SK 
- 


1 


--- 


1 


3 


apr 


aK 


T = 


r = 1 , 2 , 3 .... n 


... ( 37 ) 


2qr 


என்றறிகிறோம் . எனவே ( 36 ) ஆம் சமன்பாடுகள் ஒரு தொடுகை 
மாற்றமாக அமைய வேண்டுமாயின் , Y / என்பன தகுந்த ஒரு 
சார்பு K இலிருந்து ( 37 ) ஆம் சமன்பாடுகளின்படி 

பெறப்பட 
வேண்டும் . 

சிறப்பாக ( = 8t என்று கொள்க . K ஐ H ஆகவே கொள்க . 
இப்போது , 


= 


= . 


. 


OH 
ம 

3px 

ӘН 
pr = 

= . 

39r 
இதனால் ( 36 ) ஆம் சமன்பாடுகள் 

Qr = qr + 8t g . r = 1 , 2 , 3 ...... n 

P = pr + 8th 1 = 1 , 2 , 3 ............ 
என்று மாறுகின்றன ; அதாவது 41 , 12 , 13 , an , p1 , 3,3.......... 
என்பன இந்த மாற்றத்தினால் 8t நேரத்திற்குப் பிறகு அவற்றின் 


T 


156 


உயர் நிலை வானவியல் 


மதிப்புகள் எவையோ அவையாக மாற்றப்படுகின்றன .. எனவே 
நாமறிவதாவது : 

H என்னும் ஆமில்டோனியனைக் கொண்ட தொகுப்பு t நேரத்தில் 
41. 42 , 43 ...... qn > P1 , P2 , ps ...... pa என்ற இருப்பிடத்திலிருந்து 
t + 8t நேரத்தில் Q1 . Q2 , Qs ...... Qa , P1 , P2 , P3 ...... P. என்ற 
இருப்பிடத்திற்குச் செல்கிறது எனில் , , P. இவைகளை Q. P 
களாக மாற்றும் சமன்பாடுகள் தொடுகைமாற்றச் சமன்பாடுகளே 
யாகும் . 

நுண்ணிய கால அளவில் கூறுகளில் ஏற்படும் மாற்றம் ஒரு 
தொடுகைமாற்றம் எனக் கண்டோம் . எந்த ஒரு நிலையான ( finite ) 
கால அளவில் ஏற்படும் மாற்றமும் அதன் நுண்ணிய கால இடை 
வெளிகளாகப் பிரித்து , படிப்படியாக ஒவ்வொரு நுண்ணிய கால 
இடைவெளியிலும் ஏற்படும் மாற்றங்களின் மொத்த விளைவு என்று 
கருதப்படலாம் அல்லவா ? தொடுகைமாற்றங்கள் ஒரு தொகுதி 
( group ) என்பதால் இப்படி ஏற்படும் நிலையான மாற்றமும் ஒரு 
தொடுகை மாற்றமேயாகும் . 
6.10 ஆமில்டன் - ஜாகோபி சமன்பாடு ( Hamilton -Jacobi Equa 

tion )) 
தொடுகை மாற்றத்தினால் ஆமில்டோனியன் எவ்விதம் மாறு 
கின்றது என்பதைப் பத்தி 6-8 - ல் பார்த்தோம் . ( 35 ) ஆம் சமன் 
பாடுகள் இங்குக் கவனிக்கவேண்டியவை . இப்போது தொடுகை 
மாற்றத்தை எப்படி எடுத்துக்கொண்டால் புதிய மாறிகள் QI , Q. , 
Q3 Qn , P1 , Pg . Pg ...... P . என்பன மாறிலிகளாக அமையும் 
என்று ஆராய்வோம் . Q1 , Qa , Q3 ....... Qn, P1 , P2 , Pg ....... P. 
ஒவ்வொன்றும் மாறிலி எனில் . = 0 , p = 0. இதற்கு K = 0 
என்று எடுத்துக்கொள்வது பொருந்தும் . ஏனெனில் அப்போது 
SK 

ė . r = 1 , 2 , 3 ......... n 


0 = 

APP 


OK 
ol . 


0 = 


- . 


r = 1 , 2 , 3 ...... n 


- 


K = 0 எனில் 


H + 


10 ( 21 , 22 , 23 ..... 


k அனைத்தும் பூச்சியம் 


aw 

ot 
என்று கொள்க ) . 
அதாவது 


OW 


H ( 41, 12 , 13 ..... ga , pi , pa , ps ...... pa , t ) + 


0 


... ( 38 ) 


at 


| 


157 


இயக்கவியல் கருத்துகள் 


W ஆனது 41 , 42 , 43 ...... ga , Q1 , 02 , Q3 ...... Qu , t- ல் சார்பு . மேலும் 
( 26 ) ஆம் சமன்பாடுகளின் படி 

aw 
pr = 

r = 1 , 2 , 3 ..... n 


39r 


எனவே ( 38 ) ஐ 

OW OW 
H | 41,92,93 ... ( a ) 

041 049 


aw 
ago 


OW 
+ 

at 


= 0 


- 1) 
+ 


.... ( 39 ) 


என்று கொள்ளலாம் . H -ன் வடிவம் தெரியுமாதலால் 

ன் இது W- ல் 
பகுதி வகைக் கெழுச் சார்பு ஆகும் . இதனை ஆமில்டன்.ஜாகோபி 
சமன்பாடு என்பர் . 


. 


( 39 ) ஆம் சமன்பாட்டைத் தீர்த்து W என்ற சார்பினை 11,12,13 . 
So , t என்ற மாறிகளின் சார்புகளாகவும் a1 , ag , & g ... . 

en என்றா 
மாறிலிகளைக் கொண்டதாகவும் கண்டுபிடித்தால் & 1 , ag , ag ...... en ஐ 
Q1 , Qa , Qs ...... Q .. என்று கருதலாம் . மேலும் P1 , Pg , Pg ....... Pn 
என்பன 1 , 2 , 93 8. என்ற மாறிலிகள் எனில் , ( 26 ) ஆம் சமன் 
பாடுகளின் படி 


Pr 


r = 1 , 2 , 3 ...... n 


AW 

aa . 
OW 


.. ( 40 ) 


pr 


r = 1 , 2 , 3 ...... n 


= 


Sr 


W ஆனது ( 1 , 12. 13 ......... in . 1 , 02 , 03 an , ஆகியவற்றின் 
சார்பு என்பதால் இந்த 2n சமன்பாடுகளிலிருந்து 11 , 12 , 13. In 
pu , pe , 23 டி . என்பன ஐயும் & 1 , 0 , 03 an P1, P2 , pg......... 
8. என்ற நியமன மாறிலிகளையும் ( canonical constants ) சார்ந்தவை 
யாகப் பெறப்படுகின்றன . 


எடுத்துக்காட்டு 4 

பூமியின் மேற்பரப்பில் தானாக விழும் ஒரு துகளின் இயக்கத்தை 
வருணிக்க . 


m என்பது துகளின் திணிவு என்க . t நேரத்தில் அது ஆதிப் 
புள்ளியிலிருந்து q தூரத்தில் இருக்கிறது எனில் 


I mga 


= 


T 
V = 

mgg 
L = T - V 

= $ mi + mgg 


உயர் நிலை வானவியல் 


158 


OL 
p 

mi 
04 
: H = pj - L 
p2 

m 2 


|| 


mga 


m 


p2 


mgg 


2m 


ஆமில்டன் - ஜாகோபி சமன்பாடு 


2 


( 2 ) 


OW 
mgg + 

at 


1 
2m 

34 
W = A + B , A என்பது ஏ - ல் மட்டும் , B என்பது T- ல் மட்டும் 
ஆன சார்பு என்க . இதனை ஆமில்டன் - ஜாகோபி சமன்பாட்டில் 
பிரதியிட 
1 dA 

dB 
2m 

dt 


2 


mgr = 


ச் சமன்பாட்டின் இடது புறம் ஏ - ல் மட்டும் சார்பு . வலப்பக்கம் 
-ல் மட்டும் சார்பு . இவ்விரண்டும் சமமாக இருக்க வேண்டுமானால் 
ஒவ்வொன்றும் ஒரு நிலையான எண்ணாக இருக்கவேண்டும் . 


2 


1 


( 44 ) 


- mgg = mge 


2m 


dB 
dt 


என்க . அப்போது 


ஃ . 


( 44 ) = 2m °g[4 +4 ) 
: 44 = 

= mv/ 2g (4 + e) } 

N / 2g ( a + a) 


2m 


3 


A = 


3 


dB 
dt 


mga 


: . B = -mg at 


W = # m / 2g (q + ) - mg at 


இயக்கவியல் கருத்துகள் 


159 


எனவே p , ( என்பன . 


OW 


$ = 


ae 


= -mv/ 2g ( q + a ) # + mgt 
.. ( s - mgt ) 2 = m3 ( 2g ) ( q + a ) 

1 
= -a + 

( p3 - 28 mgt + migate ) 
2 mg 
82 B 

t + Agta 
2mag 


= 


a + 


m 


W 
p = 


옒 


04 


0/ 2amag ( q + a ) 

82 
= n 02g 

2m2g 


B 


- 


u என்று கொண்டால் 


m 


q = qo + ut + 1 gte 

82 
இங்கு 
2mg 

2 = m n/ u3 + 23 ( ut + igte ) 


c = 90 


இவையே நாம் நன்கறிந்த = 5 + ut + } gt 2 , 3 = u + 
2g ( s - s ) என்ற சமன்பாடுகளுக்குச் சமமானவைகளாகும் . 

இந்த எடுத்துக்காட்டில் H- ல் t என்ற மாறி வெளிப்படையாக 
வரவில்லை . இம்மாதிரி நிலைகளில் 

W = W ( 71 , 12 , 13 ......... ( n ) - alt 
என்று கொள்ளலாம் . அப்போது 

OW 
at 
OW OW 

r = 1 , 2 , 3 ....... n 
24 3 . 


-01 


என்பதால் ஆமில்டன் - ஜாகோபி சமன்பாடு 

OW OW 

W 
H ( 41 , 12 , 13 ........ gn , 

OW 
091 

= e1 ] 
என்றாகும் . இதற்கு முழுமைத் தீர்வு ( complete integral) W ஐ , 

உடன் மற்றும் a , as , 4 ........ என்ற ( - 1 ) சாராமாறிகளையும் 


பா ( 


999 


243 


242 


உயர் நிலை வானவியல் 


160 


கொண்டும் , 11 , 12 , 13.... ஆகியவற்றின் சார்பாகவும் , பெற 
வேண்டும் . பிறகு தீர்வுகள் ( 40 ) -ல் உள்ளது போலவே 


aw 


- Bi = 


-t 


aa1 


O W 
- pr = 

Oe . 


2 , 3 , 4 , ..... 7 


... ( 41 ) 


OW 
pr = 


r = 1 , 2 , 3 , ..... n 

09 
என்று அமையும் . 

எடுத்துக்காட்டில் தீர்வுகள் 

மேற்கூறிய 
இவ்விதமே அமைந்துள்ளது கவனிக்கத் தக்கது . 


6.11 


( 41 , 42 , 43......12> P1 , pa, pg ...... Pa ) என்ற மாறிகளில் H என்பது 
ஓர் ஆமில்டோனியன் என்க . இயக்கச் சமன்பாடுகள் அப்போது 

OH 
Opr 

OH 
- 


ar 


1 


3qr 


என்றிருக்கும் . H = H0 + H1 என்க . முதலில் 10 - க்கு இசைந்த W ஐ 

OW OW OW 

aw 
H. [ 41 , 12 , 13... Ins 

341 343 

aga 

aw 
+ 

0 
at 


H. ( 


242 


any 


என்ற சமன்பாட்டைத் தீர்த்துப் பெறுக . இதனால் கிடைக்கும் W 
ஆனது 41 , 42 , 43 ...... ga , & 1 , 42 , ag ...... & n , t ஆகியவற்றைச் சார்ந் 
திருக்கும் . இங்கு 1 , 02 , 03 , 

என்பன சாராமாறிகள் . 41 , 
42 , 43 ... ( n , p1 , p2 , 3 

2. இலிருந்து B1, B2 , pa ...... in , a1 , 42 , 
as ...... a . என்ற புதிய மாறிகளை 

aw 
P. 

3 

aw 
pr 

34 
என்ற சமன்பாடுகள் மூலம் பெறலாம் . 
இதனால் H ஆனது 

OW 
K = H + 

at 


இயக்கவியல் கருத்துக்கள் 


161 


என்று மாறுகிறது . புதிய மாறிகளில் இயக்கச் சமன்பாடுகள் 


OK 


a , 


1 = 1 , 2 , 3 .......... n 


Or 


aK 


3 . 


= 


7 


= 1,2,3 ... 


1 


δα , 


ஆகும் . இப்போது 

H = H. + H 
மேலும் 

aW 
H. + 

at 


= 0 


என்பதால் 

K = HI 


* 
. 
* 


எனவே இயக்கச் சமன்பாடுகளை 

- 0 H , 
Br 

1 = 1 , 2 , 3 .......... n 


= 


aay 


a 
r 


O HI 

t = 1 , 2 , 3 ...... 7 

08 . 
என்று எழுதலாம் . இங்கு முதலில் pr , r க்குப் பதில் 6 , 8. மூலம் 
பிரதியிட்டு HI ஐ B1 , B2 , 93 ......... pn , al , ages .......... a , ஆகிய 
வற்றின் சார்பாக எழுதிக் கொள்ள வேண்டும் ... 

மேற்கூறிய அமைப்புக்குப் பின் வருமாறு விளக்கம் தரலாம் . H 
என்பது ஒரு கணக்கில் ஆமில்டோனியன் என்க . அந்நிலையில் ( r , 
pr ஆகியவற்றைக் கணக்கிட வேண்டும் . 


H = H + HI 


என்க . H , ஐ மட்டுமே ஆமில்டோனியனாகக் கொண்டிருந்தால் 
( 42 ) ஐக் கொண்டு தீர்வுகள் P1 , P21 ps ...... pn , & 1 , & g , ag ......... 
மூலம் கிடைத்திருக்கும் . இம்முறையே 6.10 ல் விவரிக்கப்பட்டது . 
ஆமில்டோனியன் H. மட்டுமின்றி H. + H , என்ற நிலையில் 
p1 , pg , ss ...... 3. , al , as , as ...... .. என்பன தீர்வுகளில் மாறிக 

ஏனெனில் அவை ( 43 ) -ஆம் சமன்பாடுகளைச் சரிசெய்ய 
வேண்டுமே ! 

ஆயினும் தீர்வுகளை H , கணக்கில் போலவே 
B1 , B3 , B3 , Pa . a1 a2 , 43 22 ல் எழுதிக் கொள்வோம் . 
ஆனால் Pr , ar ; ஆகியவை இப்போது மாறிலிகளல்ல .. ( 43 ) -ஆம் 
சமன்பாடுகளுக்கிணங்க மாறுபவை என்று கொள்ள வேண்டும் . 

உ -1 


ளாகா . 


162 


உயர்நிலை வானவியல் 


H. ன் மூலம் கிடைத்த தீர்வினை அசைவற்ற தீர்வு ( unperturbed 
solution ) என்றும் , H ஐ அசைவுதரும் ஆமில்டோனியன் ( perturb 
ing Hamiltonian ) என்றும் குறிப்பர் . H ன் மூலம் கிடைக்கும் தீர்வினை 
அசைவுபெற்ற தீர்வு ( perturbed solution ) என்று கூறுவோம் . 


எடுத்துக் காட்டு : 5 

ஒரு துகள் ஒரு கோட்டில் நகர்ந்து செல்கிறது . அதன் மேல் 
- ( தூரம் ) என்ற விதிப்படி ஒரு மையவிசை தாக்குகிறது . 6.11 - இல் 
விவரித்த முறையில் அதன் இயக்கத்தை விளக்குக . 

துகளின் திணிவு m என்க .. விசை மையத்திலிருந்து அதன் 
தூரம் t நேரத்தில் ஏ என்க . முதலில் ஒரு விசையும் இல்லை என்க . 
அதன் ஆமில்டோனியன் H , எனில் , 

த 2 
H. 

2m 


ப 


என்பது தெளிவு . மையவிசையின் நிலைமச்சார்பு m * 1 * என்க . 
அப்போது ஆமில்டோனியன் 

த 3 

1 

m || 73 
2m 2 
எனவே அசைவுதரும் ஆமில்டோனியன் , 

1 
HI m / q3 

2 


H = 


+ 


, 


முதலில் H. கணக்கைத் தீர்ப்போம் . ஆமில்டன் ஜாகோபிச் 
சமன்பாட்டிலிருந்து 
1 

a w 
+ 

= 0 
2m 

at 


( 3 ) 


W = A + B , 
A ஆனது ஏன் சார்பு , B ஆனது 1 ல் சார்பு என்க . இதனைப் பிரதியிட 
1 

dB 
+ 

= 0 
2m dq 

dt 


( 4 ) 
( 4 ) 


1 


2 


= 


- dB 

dt 


2m 


a 


= 


m 


என்க . 


|| 


DA 
da 


4/24 


இயக்கவியல் கருத்துகள் 


163 


. A = 02a ) 

at 
B 


m 


at 


ஃ . / 


W = 


020 . 


t 


B = 


ай ? 
a « 


// 


g 
024 


+ - 


m 


AW 


p 


= v2a | 


34 


ஆகவே H கணக்கின் தீர்வு 


2 


0/ 2a , 


( i ) 


4 = v24 ( - 


2 ) 


இங்கு a , 3 என்பன நியமன மாறிலிகள் . இப்போது H கணக்கின் 
தீர்வு இதே சமன்பாடுகளால் பெறப்படும் ; ஆனால் அங்கு & , P 
என்பன மாறிலிகளல்ல . a , p ஐ 

OH 
3 
ан , 


a 


// 


- 


3 . 


. 


என்ற சமன்பாடுகளின் மூலம் தீர்க்கவேண்டும் 

1 
HI m - 2 

2 


1 


= + m + 2 + (H- )" 


எனவே , 


2mR 


// 


- 


m 


m 


( ) 
( -- :) 


2 


B 


- 


mil 


இவற்றிலிருந்து 
a = a cos2 ( Mut + b ) 

1 

tan ( wie + b ) 
m / 


t 


= 


m 


164 


உயர் நிலை வானவியல் 


என்று பெறுகிறோம் . இவற்றை ( i ) ல் பிரதியிட , 
p = N 2a cos ( Not + b ) 

tan (Aut + b ) 
q = / 2a cos ( WAt + b ) 

mv 


அதாவது 


42 a 
p = sin ( Mit + d ) 

mg H 
இவையே நமக்குப் பழக்கமான x = Asin ( Virt + b ) , 
mx = mAM p cos ( Mut + b ) என்ற சமன்பாடுகளாகும் . இவ்வித 
மாக H கணக்கு தீர்க்கப்பட்டது . 


பயிற்சி 


1. பின்வருவன தொடுகை மாற்றங்களை நிறுவுகின்றனவா என்று ஆராய்க . 
( i ) Q 

Q = ( 2g ) c k cos , P = (2q ) c -k sing 


( ii ) P = = > Q = p ? (i ) Q = p , P = q 
( iv ) Q = log ( in p ) r = q corp 


2. W. 1 , 22 , 12 ; -Qk என்பன 1 , 42 , 43 ...... n , Q1 , Q2 , Q s ... Qn 
ஆகிய 21 மாறிகளில் கொடுத்துள்ள k +1 சார்புகள் என்க . ksn என்க . சான் . 
பாடுகள் ( 22 ) ( 26 ) மூலம் ( 01.05 , Q3 ... Qa , P1 , PA , P ...... Pna , 
28 ....... ) என்ற 2n + k மாறிகள் 41 , 12 , 18 

In , > , 

p p2 , p : ... pn- ல் 
வரையறுக்கப்பட்டால் 1,0a , Qs ..... Qn , Pi Pa , Pg...... Pn ) என்பன . ( 71 , 12 , 
48 ..... In , p1 , P2 , 23....Pa ) 
ps ..... Pa ) இலிருந்து 

ஒரு தொடுகை மாற்றத்தினால் 
தருவிக்கப்படும் என்று காட்டுக . 

3. ( 29 ) , ( 30 ) ம் சமன்பாடுகளைக்கொண்டு ( 31 ) ம் சமன்பாடுகத் தருவிக்க . 

4. ஒரு துகள் ஒரு கோட்டில் என்ற வேகத்தில் நகர்ந்துகொண்டிருக் 
கிறது . வெளிவிசைகள் ஏதுமில்லை . அதற்கு ஆமில்டோனியன் } p ? என்று 
காட்டுக . இதற்கு ஆமில்டன் - ஜாகோபிச் சமன்பாட்டிலிருந்து IV என்னும் 
சார்பையும் பிறகு தொடுகை மாற்றச் சமன்பாடுகளையும் தருவிக்க . pdq- PaQ 
என்பது dW ஆகிறதா என்றும் சரிபார்க்க . 


5. H = " p3 - என்பது ஒரு துகள் கோட்டில் ஒரு மைய விசையின் தாக்கு 

4 
தலால் நகர்வதற்கான ஆமில்டோனியன் . இவ்விகையினைக் காண்க . 


165 


இயக்கவியல் கருத்துகள் 


ஆமில்டன் ஜாகோபிச் சமன்பாட்டைக்கொண்டு W ஐயும் , பிறகு தொடுகை 
மாற்றச் சமன்பாடுகளையும் எழுதுக . இயக்கக் கணக்கைத் தீர்க்க . 


5. லாகிராஞ்சு அடைப்புகளுக்கும் பாயிசான் அடைப்புகளுக்கும் இடையே 
உள்ள உறவுகளை நிறுவுக . 

2n 
குறிப்பு : 2 

u ; ur , u ; 

= 1 
2n 

3 
Σ 

a ur 
Σ 
I = 1 = 1 = 1 да гра 

aur 04 u 


( 

| 


4 . 


- 


7. [ a , a ; ] என்பது ஒரு லாகிராஞ்சு அடைப்பு S , , ) என்பன , a , as 
ஆகியவற்றில் சார்புகள் என்க . 


2 


2 a 


[ aj , e ] + 


* 


( e ; , a g ] + 84 


aa 

[ ai , a == 0 என்று காட்டுக . 
j 


30 


3ai 


7. மூலகங்களில் மாற்றங்களும் 

பொது அசைவுகளும் 
( Variation of Elements and General Perturbations) 


7.1 . பலபொருள் இயக்கம் ( n - body problem ) 

m , me ................. 1 என்ற திணிவுகளைக் கொண்ட துகள் 
கள் ஒன்றையொன்று தலைகீழ் 

தலைகீழ் வர்க்க விதிப்படி ஈர்ப்பனவாக 
அமையட்டும் . 

mi , mj என்ற 

இருதுகள்களினிடையேயுள்ள 
தூரம் T ; எனில் , இத்துகள்களின் நிலைமச்சக்தி ( potential energy ) 


- G 


my mj 
U = Σ Σ 

ஆகும் . , இவற்றின் இருப்பிடங்களின் 
j , = 1 

Tjj 
கார்ட்டீசியன் கூறுகள் ( x , yi , z :) எனில் , m ; எனும் துகளுக்கு 
இயக்கச் சமன்பாடுகள் : 
aU 

OU 
mi * , mi * 

, m ; 3 = 
37 

23 

( 1 ) 


.. 


. 


ou 


3 * 


இம்மாதிரியே ஒவ்வொரு துகளுக்கும் மூன்று சமன்பாடுகள் உள்ளன ; 
ஆகமொத்தம் 3n . சமன்பாடுகள் உள்ளன . 

இப்போது 


n 


n 


7 


Emi * 


au 
ax 


m ; mj ( x - x ; ) 

T ;; 


m ( ) 


3 


i = 1 j = 1 

i #j 


i = 1 


3 


m ; mj ( x - x ; ) 
இங்கு 

my m ; ( x; - x ; ) 
+ 

== 0 
T 

Thi 
என்பதால் , 2 m x = 0 . ஆனால் ( x, y , z ) என்பது இத்துகள் 
களின் திணிவு மையம் எனில் , 


--- 


3 
, 


* 


2 


Dm * Ymji 

E m zi 
* , 

3 
Σ m Σ της 

2 m ; 
என்பதால் , x = 0 , y = 0 , z = 0. இவற்றைத் தொகையீடு செய்ய , 
= 0 

, 

( 2 ) 
* = a + b , } = at + be , z = ast + be 


167 


மூ லகங்களில் மாற்றங்களும் பொது அசைவுகளும் 


இவற்றினின்று , திணிவு மையமானது நிலையான வேகத்துடன் , ஒரு 
நிலையான திசையில் நகர்வது தெரியவருகிறது . 


1 


அடுத்த படியாக , 


2 m ; (y; - 2 ) 


i = 1 


1 


a U 


Σ 
= 1 


( 


J 


zi 


85 ) 


2 Z 


= 


n n 
Σ $ mi my 

; ( 3 - z ; ) 
j = 1i = 1 

T 
i #j 

m ; mj | 
= ) 

( _ ) ; 3 + 2jy ; ) 


3 


= 0 


இதனைத் தொகையீடு செய்ய , 

r m ; ( ) ; ; - z ; } ; ) = c1 
z m ; ( z ; x; - x ; 2 ; ) = ce 

( 3 ) 
Y m ; (c ) - ) ; */ ) = 3 
இம் மூன்று சமன்பாடுகளையும் பரப்பளவுத் தொகையீடுகள் (integrals 
of area ) என்று குறிப்பிடுவது வழக்கம் . ஏனெனில் , ஒவ்வொரு 
துகளுக்கும் வரையப்பட்ட ஆரையானது 

ஆரையானது பெருக்கும் பரப்பளவு 
வேகங்களின் நிறையிட்ட சராசரி ஒரு நிலையான எண் என்பதை 
இவை காட்டுகின்றன . இன்னொரு விதத்தில் நோக்குமிடத்து , 
இவற்றிலிருந்து , துகள்களின் மொத்தச் சுழல் உந்தம் நிலையான 
கணியம் என்பதை அறியலாம் . 

கடைசியாக , ( 1 ) -ஆம் சமன்பாடுகளை முறையே x , y , zi ஆகிய 
வற்றால் பெருக்கிக் கூட்ட , 

Lm ( +1 + ) 
OU SU 

@U 
* + 

+ 


. 


( 


ayi 


azi 


|| 


dU 

( 4 ) 
dt 
1 

T 

dU 
T = x m ; ( x;" + ; 2 + ) எனில் இதனை 
2 

dt 

dt 
என்றெழுதலாம் , இருபுறமும் t ஐப் பொறுத்துத் தொகைப்படுத்த , 
T = -U + h 

( 5 ) 


4 


== 


168 


உயர் நிலை வானவியல் 


இங்கு 1 என்பது இயக்கச் சக்தி . ( 5 ) ஐ சக்தித் தொகையீடு 
( integral of energy ) என்று குறிப்பிடுவார்கள் . 


இவ்விதமாக , ( x; , , 3 ) என்ற 31 மாறிகளில் கொடுத்துள்ள 
31 சமன்பாடுகளுக்கு , ( 2 ) - இன் மூலம் ஆறு , ( 3 ) -இன் மூலம் மூன்று , 
( 5 )-இன் மூலம் ஒன்று என மொத்தம் பத்துத் தொகையீடுகள் பெறப் 
பட்டுள்ளன . இவைகளுக்கு வேறு தொகையீடுகள் கிடையாது 
என்றும் நிரூபிக்கப்பட்டுள்ளது . எனவே பல பொருள் இயக்கச் 
சமன்பாடுகள் பொதுவில் தீர்க்க - இயலா தவையாகின்றன . இரு 
சிறப்பு வகை முப்பொருள் இயக்கச் சமன்பாடுகளை லாகிராஞ்சு 
என்பவர் 1772 - இல் தீர்த்துள்ளார் . இவற்றைச் சமபக்க முக்கோணத் 
தீர்வு ( equilateral triangle solution ) நேர் கோட்டுத் தீர்வு ( straight 
line solution ) என்று வானியல் வல்லுநர்கள் குறிப்பிடுவர் . மற்றொரு 
சிறப்பு வகைத் தீர்வும் காணப்பட்டுள்ளது . இதில் , மூன்று பொருள் 
களில் ஒன்றின் திணிவு மிகச் சிறியது . ஆகவே அதனை ஈர்ப்பு 
விசைக் கணிப்புகளில் விட்டுவிடலாம் என்ற கருத்து மேற்கொள்ளப் 
படுகிறது . 


மேலே விவரித்த முறையைப் பயன்படுத்தி , சூரிய குடும்பத்தின் 
இயக்கத்தினை இனி ஆராய்வோம் . m என்பது ஒரு குறிப்பிட்ட 
கிரகத்தின் திணிவு , my , mg ....... mn - 3 என்பன ஏனைய கிரகங்களின் 
திணிவுகள் . சூரியனின் திணிவு 1 எனக் கொள்க . .இந்த n பொருள் 
களின் திணிவு மையத்தை ஆதிப்புள்ளியாகக் கொண்டு , 0 , 00 , 07 
என்ற நிலையான அச்சுகளை மேற்கொள்க . இவற்றைப் பொறுத்து 
m ன் இருப்பிடம் ( 4 , 7 , ( ) , சூரியனின் இருப்பிடம் ( Es , 7s , ( ) ; 
என்க . மேலும் , சூரியனின் இருப்பிடத்தை ஆதிப்புள்ளியாகக் 
கொண்டு , இந்த அச்சுகளுக்கு இணையாக Sx , Sy , Sz என்ற 
அச்சுகளை எடுத்துக் கொள்க , இந்த அச்சுகளைப் பொறுத்து m ன் 
இருப்பிடம் ( x , ) , z ) , மற்ற கிரகங்களின் இருப்பிடங்கள் ( xt y ; z ; ) , 
= 1,2 , ... - 2 என்க . சூரியனுக்கும் m க்கு மிடையேயுள்ள தூரம் , 
சூரியனுக்கும் m ; க்கு மிடையேயுள்ள தூரம் Pi , m க்கும் m ; க்கு 
மிடையேயுள்ள தூரம் A என்க . 


r3 = x } + y + 3 , P ; 3 = x ; 3 + y : + z ; > , 

A = ( x - x ; ) 9 + ( y - } ; ) 3 + ( z - z ; ) 2 
என்ற உறவுகளைக் கவனிக்க . 


சூரியனின் இயக்கச் சமன்பாடுகளிலொன்று 


1.m ; x ; 


1 * = ks . 


1 m * 

2n - 2 
+ k3 2 
13 

= 1 | 


P3 


( x , y , z ) 


மூலகங்களில் மாற்றங்களும் பொது அசைவுகளும் 


169 


Z 


m ; ( XL , ILzi ) 


(3,7,3 ) 


m 


S 


( 63,751 ) 


X 


துy 


G 


wr 


படம் 


7.1 


m ன் இயக்கச் சமன்பாடுகளிலொன்று 

7-2 

m m ; ( x - x ; ) 
my 1 

-k2 ) 
13 i = 1 

A 


- 


= -k ? m • 1 , * 


3 


அதாவது 


1.2 


- 


= 


k2x 
13 


( x - X ; ) 

A 


k2 Emj 


3 


= 1 


x = - என்பதால் : -- 


* 


n - 2 
k2 ) m 

i = 1 


+ 


( 
6 
) 


|| 


எனவே 


A 


3 


2 


* 
* - ke 2 m ; 

( 


5 


リーン 

+ 


இவ்வாறே ) 


( 
7 
) 


-- 


3 


P3 


2i 


2 
13 


2 


- k 2 mi 


2- 3 
A : 3 


+ 


* 


( 8 ) 


p ; 


இங்கு == k9 ( 1 + m ) மேலும் 


V = 


- R 


( 1 ) 


T 


170 


உயர் நிலை வானவியல் 


1 - 2 


1 


R = ks 


2 mj 


- 


என்று கொள்க ( 10 ) 


: 1 


A 


P3 


x xx+ 33 + 33 ) 
- ke { am; (** * ) 


aV 


+ ka 


3 * 


13 


என்பதனால் ( 6 ) , ( 7 ) , ( 8 ) சமன்பாடுகளை 


3V 


37 


a 1 


= 


- 


( 11 ) 


* 


2 * 


ay 


37 


என்று எழுதலாம் . R ஐ அசைக்கும் சார்பு ( disturbing function 
என்பர் . 


( 11 ) ம் சமன்பாடுகளை லாகிராஞ்சு இயக்கச் சமன்பாடுகளை 
எழுதியும் பெற முடியும் . 

T = 1 ( 2+ +3), L = T - I 


என்ற 


d al 

OL 
என்று எழுதினால் , 

= 0 

சமன்பாடு 
dt a 

2 * 
d 

av 
8 

என்றாகிறது . இங்கு V என்பது ( 9 ) -லிருந்து 

ax 
பெறப்படும் . x , y , Z ஆகியவையே லாகிராஞ்சின் 
படுத்தப்பட்ட கூறுகள் . x yi , zi என்பன நேரம் பின் சார்பு 
களாயினும் , அவை இத்தகைய கூறுகளாக அமையவில்லை 
என்பதைக் கவனிக்க . 


dt ( x) = 


பொதுப் 


ஆமில்டன் முறையில் , 


H = } {p=2 +2, +2=2) - + - R 


( 12 ) 


என்று அமைகிறது . 7 ஆனது , ) , 2 ல் சார்பு . R ஆனது ( 3 , ) , . 
* 1 , 11 , 21 , xg . Y2 . Z2 .......... * p - 2 , In - 2 , 2n - 2 ) ஆகியவற்றைப் 
பொறுத்திருக்கிறது . 

H = H , + H என்று எழுதுக . 


Hi = } {p=2+ P, +2 = " ) - + , H = - R என்க 


H , = - k2 


23 ( xxx + yy; + xx ; ) 


( 13 ) 


. 


மூலகங்களில் மாற்றங்களும் பொது அசைவுகளும் 


171 


மீது 


சூரிய குடும்பத்தில் kam ; ஆனது மிகச் சிறிய எண்ணாக உள்ளது . 
எடுத்துக்காட்டாக , மிகப் பெரிய கிரகமான வியாழனின் ( Jupiter ) 

5.977X1027 
திணிவு சுமார் 

x 318 = .001 . பூமியின் 
1.999X1033 
வியாழனின் ஈர்ப்பு விசையே மிகப் பெரியது ; இதுவே சூரியனின் 

|| 
ஈர்ப்பு விசையில் 

பாகம்தான் . செவ்வாயின் மேல் வியாழ 
17000 

1 
னின் ஈர்ப்பு விசையானது சூரியனின் ஈர்ப்பு விசையில் சுமார் 

6000 
பாகம்தான் . இக்காரணங்களினால் H. மிகச் சிறியது , H ன் 

கிரகங்களின் போக்கில் ஏற்படும் மாறுதல்கள் மிகச் 
சிறியவையாக இருக்கும் என்பது தெளிவு . 

அத்தியாயத்தில் ( 6.11 ) ல் விவரித்த முறைப்படி , 
இப்போது ஆமில்டன் முறையில் இயக்கச் சமன்பாடுகளைத் தீர்க்க 
முயல்வோம் . முதலில் H. கணக்கினைச் செய்வோம் . 


விளைவாக 


சென்ற 


7.20 என்ற திணிவுள்ள கிரகத்தின் இயக்கத்தைக் கருதும் 
போது , மற்ற கிரகங்களின் ஈர்ப்பு விசைகளை மிகச் சிறியவை என்று 
கருதி நீக்கிவிட்டால் , H. என்பதே ஆமில்டோனியன் ஆகும் . 
இதனைத் தீர்த்து பெறப்படுவது அசைவற்ற தீர்வு ( unperturbed 
solution ) எனப்படும் . இப்போது n ன் மீது சூரியனின் ஈர்ப்பு விசை 
மட்டுமே இருப்பதால் , பரிதிமையக் கூறுகளில் இது ஒரு பொருள் 
இயக்கமாகிறது . ஆகவே H. கணக்கின் தீர்வும் , ஒரு - பொருள் 
இயக்கச் சமன்பாடுகளின் தீர்வும் ஒன்றே . ஆனால் H , கணக்கின் 
தீர்வில் கிடைப்பவை நியமன மாறிலிகள் ( canonical constants ) ; 
ஒரு பொருள் இயக்கச் சமன்பாடுகளின் தீர்வில் கிடைப்பவை நீள் 
வளையப் பாதைக் கூறுகள் . இவ்விருவகை மாறிலிகளையும் நாம் 
சம்பந்தப்படுத்துதல் அவசியம் . அப்போதுதான் 6-11 - இல் விவரிக்கப் 
பட்ட முறைகளைக் கையாளமுடியும் . 


பரிதி மையக் கூறுகளில் நாம் இப்போது ஆரைக்கோணக் 
கூறுகளை மேற்கொள்வோம் . நீ என்பது வானக் குறுங் கோட்டுக் 
கோணம் , - என்பது வான நெடுங் கோட்டுக் கோணம் என்க . 
0 x ஐ மேட முதற் புள்ளி வழியே செல்லுமாறு எடுத்துக்கொள்க. 
x 0 ; தளமானது தோற்றப் பாதைத் தளம் . ds என்பது ஒரு சிறு 
வில்லின் நீளம் எனில் 

ds2 = dra + re cos ? p dA3 + r dgs 

ds 
எனவே = = 13 + ra cos s ja + rape , 

dt 


( 4 ) 
La = x + + = ( r° + r" coses >> +1282 ) + + 


172 


உயர்நிலை வானவியல் - 


OL 


= ர் ,2 


35 


= 


= r2 coss si / 


- 


pr 


ÔL 
கம் 


, 


= 


or 


OL 
P3 

= r2 ) 

3B 
. H. 

H = 2 + + 


p 1 

+ Pp - L 
papa pg ps 

+ 
recos28 r2 


இ 


1 


p 


- 


= pr pr + 


p.2 + 


p82 
+ 

12 


2 


2 


Tacos23 


-- 


T 


p19 

+ 
( 2 cos2 3 


= 


( 14 ) 


H.- ல் t ஆனது 


வெளிப்படையாக இல்லாததால் , 

ஆமில்டன் 
ஜாகோபி சமன்பாட்டில் W = W – * 1 t என்று பிரதியிட்டால் , 

1 AW 

1 

awi 2 
+ ( 2 cos 9 

+ 
21 8 

= 1+ 
12 38 


அதாவது 


( 2 ) + ன் , ( * ) + + (3Y ) - 21 + 2 ( 15 ) 


+ 


இராததனால் மாறிகளைப் பிரித்தல் 
முறையில் ( method of separation of variables ) இச் சமன் பாட்டைத் 


H. ல் வெளிப்படையாக 
தீர்ப்பது எளிது . 

W = as a + F ( r , B ) 
என்றிடுக . கிடைப்பது 

OF 2 
+ 

+ a 
or 

03 


r (RF ) - ( 2 « : + "" ) " = - {( 34 )• + + 1eee ! 


அதாவது 2 


a ? என்க . 


24 


OW 


OF 
31 


V 


2ay + 


= 


* - 4 


= 


ar 


T 


OW 
2an 


= 03 


173 


மூலகங்களில் மாற்றங்களும் பொது அசைவுகளும் 


OW 


OF 
09 


Maa ? 


aga secap 


= B 


29 


8 


aa 


dr + 


என்க . இங்கு A = 4201 72 + 21r 

B = Mas " - ag sec 
OW OW 

2 W 
dIW 

- dat 

· aß 
31 3 

39 
A 

da + Bdy 


dr + a3 


T 


rT 


B 


A 


என்பதால் W = 


S 


dr.t azil + 


S 


Bd3 


T 


To 


. 
இங்கு ro , 3 , என்பவை ஏதேனுமிரு மாறிலிகள் . இப்போது 

A2 2a r2 + 247 ag3 


= 


2A 
aan 

OA 


13 
A 


28 , 


. 


= 


2A 
எனவே 

= 272 ,, ஃ . 
aai 

aA 
2A 

aa , 
மேலும் B2 = ag2 - as seces 

AB 
னவே 2 B 


242 


A 


OB 


09 


2a , 


ஃ . 


* 


302 


26 


B 


303 


O B 

OB 
2B 2us sccs , 

as sec8 

.. 
aas 

B 
அத்தியாயம் 6 , ( 41 )- ஆம் சமன்பாடுகளின்படி , தீர்வுகள் 


?T 


OW 


OA 


t - 8 


s 


dr 


201 


aal 


To 


T 


= 


+ 
| + - 


2 
A 


( 16 ) 


dr 


s 


dr 


A 


To 


B 


T 


aw 


2 B 


- 


s 


1 OA 

3g 


dr + 


dB 


32 


T 


aaa 


To 


B. 


3 


a 


s s 


dr + 


dB 


( 17 ) 


B 


1 . 


174 


உயர்நிலை வானவியல் 


8 


B 


OW 


OB 

ds = - 


az sec2 B 


s 


- 63. 


ds 


= 


- 


( 18 ) 


== 1+ 

3 . 


B 


203 


303 


30 


A 


OW 
ar 


= 


pr = 


( 19 ) 


T 


Pa 


a W 
aa 


G3 


( 20 ) 


. 


OW 


Ps 


= B 


( 21 ) 


38 


LOT 


ராறிலிகள் . 


இவற்றில் 1 , 42 ; as , B1 , B2 - 13 என்பன நியமன 
இவற்றைச் சுற்றுப் பாதையின் மூலகங்களுடன் இணைக்கவேண்டும் . 

7. என்பது அண்மைப்புள்ளியின் தூரம் என்க . r = r எனில் , 
( 16 ) -இலிருந்து பெறுவது t = P1 . எனவே P1 என்பதே அண்மைப் 
புள்ளியைக் கடக்கும் நேரம் T. 


அண்மைப் புள்ளி ( அல்லது சேய்மைப் புள்ளி ) ஒரு கவியத்தைக் 
குறிக்கிறது . எனவே அங்கு = 0 , அதாவது pr = 0 . எனவே 
A = 0 . இதனால் 2 as r? +2 ar - ag க்கு . என்பது ஒரு பூச்சியம் . 
A2 ஐக் காரணிப்படுத்தி . 

A2 = -2 ar ( r - r .) ( rs - r ) 


என்று எழுதலாம் . இவ்விதம் 10 ம் , ம் அண்மை , சேய்மைப் 
புள்ளிகளின் தூரங்களைத் தருகின்றன . 

ஆனால் இவை a - ae , 
a + ae என்று நாமறிவோம் . எனவே 

2 
a - Qeta + ae 

, ( a - ae ) ( a + ae ) 
201 


aga 


201 


L 


x , 2 = - 2a1 (a - a36 ) = wa (1-3) 


அதாவது en 


2a 


& 1 என்பது சக்தித் தொகையீடு என்பதையும் , 42 = V is a (1 - 3) 
= h , அதாவது பரப்பளவு வேகம் என்பதையும் கவனிக்க . 


03 


அடுத்தபடியாக 

= cos i என்றிடுக . ( 17 )-லுள்ள இரண்டா 

an 
வது தொகையீடுதனில் 
sin s = sin i sin u 

( 22 ) 


மூலகங்களில் மாற்றங்களும் பொது அசைவுகளும் 


17E 


என்று பிரதியிடுக : 
3 

8 
e , 

: 
B 
3 . 

B 


og dB 


s 


Ves2 


a2 cos i see s 


2 . 


d 3 


s 


du = u - 


3 


tlol 


cosai 

1 
80 

cos2 
3. ஐ பூச்சியமெனக் கொண்டால் u = 0 . 
பாட்டிலிருந்து 


எனவே ( 17 ) -ஆம் சமன் 


7 * 


- 2 


-S * + 


drtu 


( 23 ) 


To 


( 24 ) 


S 


s 


என்றறிகிறோம் . ( 18 ) ம் சமன்பாட்டிலுள்ள தொகையீட்டிற்கு 

sin y = cot i tan B 
என்ற பிரதியீட்டைப் பயன்படுத்துக . 
B 

3 

a ) cos i . sec33 
sec2 B 
as 

dB 
B 

Vaa - ( as cos i ) sec3p 
3 . 

3 . 
8 
cos i sec ? B 

d 3 
V 1 - sec 9 cos2 
8 . 
y 

y 
sin i cos Y dy 
W sin i - sin i sin3Y 


= 


s 


s 


Ja ¥ = Y 


எனவே ( 18 ) -ஆம் சமன்பாட்டிலிருந்து நாம் பெறுவது : 
- ss = a - 1 

( 25 ) 

sinay 
( 22 ) , ( 24 ) -ஆம் சமன்பாடுகளிலிருந்து tan ? W = 

1- sinay 
cot2 i tan 9 cose i sina B 
1 --cot ? i tan % B sinai- sin3 9 

B. 
cos i sina i sina u cosa sins y 

sin2 - sina i sina u coseu 
.. tany = cos i tan u 

( 26 ) 
( 25 ) லிருந்து tan ( +83 ) = cos i tan u 

( 27 ) 


= 


176 


உயர் நிலை வானவியல் 


5.4 - இலுள்ள சமன்பாடுகளுடன் ( 22 ) , ( 27 ) ஐ ஒப்பிட்டால் , 
கிரகத்தின் பாதை , தோற்றப் பாதைத் தளத்திற்கு கோண அளவு 
சாய்ந்துள்ளது தெரியவரும் . மேலும் ப என்பது அங்கு குறிப்பிட்ட 
குறுக்குக் கோட்டுக் கோணவீச்சம் ( argument of the latitudle ) ஆகும் . 
இப்போது ( 23 ) ன்படி / = 1 . எனில் - 2 = u . அதாவது - 2 என்பது 
அண்மைப்புள்ளியின் வீச்சம் . ஆகும் . A + 9s என்பது ஏறுகோள் 
சந்தியிலிருந்து கிரகத்திற்குத் தோற்றப்பாதையில் அளக்கப்படும் 
u எனும் கோணமாதலால் , + 3 = - 2 , அதாவது - 3 , என்பதே 
உ எனும் ஏறுகோள் சந்தியின் நெடுங்கோட்டுக் கோணம் . 

கடைசியாக , & g என்பது - வின் நிலையான மதிப்பு . ஆனால் 
PA என்பது 2 அச்சைப் பொறுத்த நிலையான சுழல் உந்தம் , அல்லது 
பரப்பளவு வேகத்தின் 7 கூறு . 
as = h cos i = Ava ( l - 2 ) cos i 

( 28 ) 
இவ்விதமாக நியமன மாறிலிகளை , சுற்றுப்பாதை மூலகங்களின் 
சார்புகளாகப் பொருள்படுத்தியுள்ளோம் . இவற்றைத் தொகுத்து 
அடியில் தரப்பட்டுள்ளது . 


எனவே 


01 


a2 = na (1-2) , a = Na ( 1 - 3 ) cos 


si 


2a 


B1 = T , 


3 , = -0 , 


B = -2 


நியமன 


4 


இவற்றைத் தீர்த்து , சுற்றுப் 

பாதை 

மூலகங்களை , 
மாறிலிகளின் சார்புகளாகப் பின் வருமாறும் எழுதலாம் . 

2axg2 
1+ 

i = cos - 1 
12 

22 
ய = - 2 , D2 = - 3 , a = -9, - 3 , 

( -24 ) 
- 1 


201 


( -241)+ , T = 3 , , x = -51 


n = 


L 


ம 


( t . - BI ) ( - 20 ) 


( = - 2 - 93 + 


( 30 ) 


L 


இப்போது t எனும் எந்த ஒரு நேரத்திலும் கிரகத்தின் இருப்பிடம் 
( r , p , 1 ) ஐ , ஐந்தாம் அத்தியாயத்தில் விளக்கியபடி கணக்கிடலாம் . 
இங்கு முக்கிய சமன்பாடுகளாவன : 


= k2 ( 1 + m ) 


M = E - e sin E 
I = a ( 1 - e cos E ) 


nan = 


177 


மூலகங்களில் மாற்றங்களும் பொது அசைவுகளும் 


M = n ( t - 1 ) 


tan 


VE 


1 + e 

- 


F 


= 


E 
tan 

2 


2 


u = w + 
sin s = sin i sin u 


( 31 ) 


tan ( 1-12 ) = cos i tan u 


ஆகியவையே 


7.3 இதுவரை H ) என்ற அசைவு தரும் ஆமில்டோனியனை விட்டு 
விட்டிருந்தோம் . இப்போது அதனை எடுத்துக்கொள்வதால் நேரும் 
விளைவுகளை ஆராய்வோம் . 


ap 


HD P1 , p ... ஆகியவை இல்லாததைக் கவனிக்க . இதனால் 
OH O H. OH 

OH . 
எனவே பு = என்ற சமன்பாடுகள் , = 
3pi 3p 

api 
என்ற சமன்பாடுகளேயாகும் . கொடுத்துள்ள நேரத்தில் நியமன 
மாறிலிகளின் மதிப்புகள் தெரிந்திருந்தால் , அவற்றைப் பிரதியிட்டு 
PrPPத ஆகியவற்றை , ( 19 ) , ( 20 ) , (21) - இலிருந்து பெற முடியும் . 
( 31 ).ஆம் சமன்பாடுகளைக் கொண்டு முதலில் , ஆகியவற்றைக் 
கணக்கிட்ட பின்னர் , 


( 32 ) 


Pr = i , p = ra cose sh , pg = r ? ; 
என்பதால் , i , i , ஆகியவற்றையும் பெறலாம் . 


நியமன மாறிலிகளுடன் ( 30 ) -ஆம் சமன்பாடுகளின் மூலம் உறவு 
பூண்ட , 2 , 3 , 4 , 2 , 1 போன்றவை கொஞ்சு மூலகங்கள் ( osculating 
elements ) எனப்படும் . இவை நிலையான எண்களல்ல ; நேரத்துடன் 
மாறுபவை . ஒவ்வொரு நேரத்திலும் அவை சுற்றுப் பாதையின் 
சரியான மூலகங்களைக் தருகின்றன ; இம்மூலகங்களைக் கொண்டு 
( 31 ) ஆம் சமன்பாடுகளைப்பயன்படுத்தி , சரியான இருப்பிடத்தையும் , 
( 32 ) - ஆம் சமன்பாடுகளிலிருத்து சரியான வேகங்களையும் பெறலாம் . 


குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் கணக்கிடப்பட்ட சுற்றுப் பாதை 
மூலகங்கள் ஒரு 
ஒரு நீள்வளையப் 

பாதையை 

நிறுவுதலுடன் கூட , 
அப்பாதையில் கிரகத்தின் வேக அளவுகளையும் தருகின்றன . 
ஆனால் கிரகம் உண்மையில் எக்காலத்துக்கும் இதே பாதையில் 

ஏனெனில் கிரகத்தின் மேல் ஈர்ப்பு விசைகள் 
அளவிலும் திசையிலும் நேரம் செல்லச் செல்ல மாறுபடுபவையாக 
அமைந்துள்ளன . 

எனவே 

இப்பாதையைக் கொஞ்சு பாதை 
--12 


செல்லாது . 


பல 


178 


உயர்நிலை வானவியல் 


( osculating orbit ) என்று குறிப்பிடுவோம் . கொஞ்சு பாதையானது 
உண்மைப் பாதையினின்று வேறுபட்டது . ஒவ்வொரு நேரத்திலும் 
ஒவ்வொரு கொஞ்சு பாதை நிறுவப்படும் . ஆனால் உண்மைப் பாதை 
இவை அனைத்திலிருந்தும் வேறுபட்டிருக்கும் . எனினும் , முன் 
கூறியது போல் , குறிப்பிட்ட நேரத்திற்கான கொஞ்சு பாதை , அந்த 
நேரத்தில் கிரகத்தின் இருப்பிடத்தையும் வேகக் கூறுகளையும் 
சரியாகத் தரக் கூடியது . இதனால் கொஞ்சு பாதையைத் தரும் 
போது அது எந்த நேரத்தைச் சார்ந்தது ( instant of osculation ) 
என்பதையும் கூற வேண்டும் . 


7.4 மூலகங்களில் மாற்றங்கள் 

அசைக்கும் சார்பாகிய R ஆனது , * , ) . 3,1,11,21 , 20 ... 
* n - 2 , 3. - 2 , 2. - 2 ஆகியவற்றின் சார்பு என்று முன்பு குறிப்பிட்டோம் . 
* , , z என்பனவற்றை நியமன மாறிலிகளில் எழுதிய பின்னர் R 
ஆனது 61 , 0 , 3 , B1 , B2 , 3 - ல் ஒரு சார்பாக அமையும் . 
ஆமில்டன் முறைப்படி , H கணக்கின் முழுமைத் தீர்வு , ( 16 ) முதல் 
( 21 ) வரையிலுள்ள சமன்பாடுகளின் மூலம் பெறப்படும் ; ஆனால் 
இங்கு மக்களும் , மக்களும் மாறிலிகளல்ல , நேரத்துடன் 


3R 


OR 


3 


, j = 1 , 2 , 3 


3 


By 


2 pj 


aj 


என்ற கட்டுப்பாட்டுக்குட்பட்டு மாறுபவை . 


நியமன மாறிலிகளின் வளர்ச்சி வீதங்களான , ஐத் தருவதற் 
குப் பதிலாக , மூலகங்களின் வளர்ச்சி வேகத்தைத் தர இனி 
முற்படுவோம் . 


a , 


aa , 


as , 


6 , , , , ஆகியவற்றை முறையே 11 , 
as , 04 , 

as என்று குறிப்பிடுக . இவை ஒவ்வொன்றும் 
1 , 2 , 3 ; F1 , F2 , P3 ஆகியவற்றின் சார்புகளாகக் கருதப் 
படும் . 


C1 ) 


3 


aai 


a ; 


= 


aa 
3p ; 


cj 


+ 


Bij 


j =1 


Sa; OR 
+ 

apj Oa ; 


மூலகங்களில் மாற்றங்களும் பொது அசைவுகளும் 


179 


aai 
2ej 


OR Oak 
Sat 08 ; 


3 


6 


+ ) 


aai 
38 ; 


Σ 


AR Sak 
aak aaj 


j = 


k = 1 


Oak aa 
aaj 3 ; 


aa; 2 a 
oa 3 pj 


6 


Σ 


OR 
3 ak 


( 32 ) 


akai 


k = 1 


எனவே { ak , aj } , k = 1,2 , ........... 6 , = 1 ; 2 ........... 6 என்ற பாயிசான் 
அடைப்புகளைக் கணக்கிடுதல் அவசியமாகிறது . 


6 


( i ) { al , a } , = 

j = 1 


Σ 


91 aa 
aay 08 ; 


aal aa 
0p; ee ; 


a = al ; a ஆனது 1 ல் மட்டுமே சார்பு . எனவே 


aa 
3 a ; 


= 0 , j = 2 , 3 ; 


aa 
A B 


0 , j = 1 , 2 , 3 . 


aa 
மேலும் 


== 


201 


2013 


2a 


3 aj 


2 


எனவே { al , aj } = 


L 
2a1 081 


301 


O Bl 


a களில் ஆனது 26 ஆகிய ல்தான் வருகிறது . மேலும் 


: 


8 


26 
3 BI 


(-24 ) 


எனவே 


3 


{ a , 6 } 


( -27 ) 


2011 


- 


N - 261 


V = = = -2V 


a1 . 


- 


180 


உயர்நிலை வானவியல் 


св ) ( 4) - 3, ( 2 , 3 - 2 = ) 


; 


ає 


ає 


— 


Р 


ay = 6 ல் ஓக்கள் இல்லை . மேலும் எல் & யும் இல்லை . எனவே 

де да де даai 
{ e , a } = 

+ 
а аз ав1 Ә , Әв , 
a களில் , மட்டுமே டேன் சார்பானது . மேலும் 
( - 2 ) 372 даб Әо 

— 1 , 
ав , 

р ав , ар , 
да , 

- 
ава a B2 
де a as 

1 — e2 
6тбот Gou { e, w } = { e, as } 

ах , а во 

еура (1— е ) 
1 — е ? 

1 
у ва 

де 
{ e , t } = { е, ас } = 

+ 
да дв1 да , ар , 
2ра ( 1 — ) 1 3/2 

1- 2 

+ 
2e2 

ева ( 1 — е ?) 
wi— са 

+ 
en ra 

enra 
1— е 1— 1 — ез 
ура 


е 


де 


1) 


ai 


( 


а ) 


6 

да да а аз да 
( iii) { ag, a; } Σ 

j = 1 

д ; дві ар ; даз . 
as = i ஆனது & g . as ல் மட்டுமே சார்பு . எனவே 
ai да ; 

а : да 
{ і , а } 

+ 
да , ар , да , а в 

oΩ 
2 ஆனது 9 ல் மட்டும் சார்பு , = - 1 என்பதால் 


авз 


ai pa - (-mi.. ) ( - ) = унаса - дулат 


1 


{ і , 2 } 


д аз два 


வ ஆனது 2 , 3. இரண்டிலும் சார்பு , மேலும் 


ao ао 

— 1 . 
ава 


|| 


a Bз 


மூலகங்களில் மாற்றங்களும் பொது அசைவுகளும் 


181 


ai 


எனவே { 1 , 5 } 


21 93 

+ 
aa , 399 


31.05 
да , арз 


- 


+ 
δα , 


| 


003 


i 
tan 

2 


cot i 


|| 


+ 


1 
sin i wa (1-8 ) 


Wva ( 1 - 2 ) 


Vra ( l - e ) 


ae 


( -ம் B1 , B2 , B3 ல் சார்பு . மேலும் 


24 
293 


= - 1 என்பதால் , 


3 


8 


3 


a ; 


8 


302 


ai 
{ i , € } = ( -1 ) + ( -1 ) 

Sas 

i 
tan 

2 
+ 

Mwa (1-3) 
இவ்விதம் ஆறு பாயிசான் அடைப்புகளைக் கணக்கிட்டுள்ளோம் .. 


Y. 


30 


203 


a1 , a2 , ag , 14 , 15 , as என்ற ஆறு சார்புகளில் , 
{ ai , a ; } = 0 , 1 = 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 
{ ay aj } = { a , a } , ,) , = 1 , 2 , ........ 6 , + j 
என்பதால் , மொத்தம் ° C ) 15 பாயிசான் அடைப்புகளே கண்டு 
பிடிக்கப்பட வேண்டியவை . மேலும் 11 , 2 - as என்பன 1 , 2 , 3 ல் 
மட்டுமே சார்புகள் , ay , as, as என்பன B1, pg , g ல் மட்டுமே 
சார்புகள் . இதனால் இந்தப் பதினைந்திலும் { al , as } , { a5 , as } போன்ற 
ஆறு பாயிசான் அடைப்புகள் பூச்சியமாகின்றன . இங்கு இன்னமும் 
சிறப்பாக {a a4 } , { y , az } , { az , a } ஆகியவையும் பூச்சியம் . எனவே 
ஆறு பாயிசான் அடைப்புகளைத்தான் கணக்கிட 

வேண்டும் . 
இவற்றையே மேலே கண்டுபிடித்தோம் . இவற்றின் மதிப்பைத் 
தொகுத்து அடியில் தருவோம் : 


1 


{ al c )--2 / 


- 


{1 , 2 } 


4 . 


M Hasini.cos ; 


{ 8,5 } = 


coto 
Vaa 


{ i, m } = {1. } 


( 33 ) 


tan cosp 

tan 
2 ) 

2 
{ e , E } 
W. pal 

V Ha cos 
இங்கு e = sin - என்று இட்டுச் சுருக்கியிருப்பதைக் கவனிக்க , 


182 


உயர் நிலை வானவியல் 


இப்போது ( 33 ) -இல் கண்ட மதிப்புகளை ( 32 ) -இல் பிரதியிட்டு , 
பின்வரும் சமன்பாடுகளைப் பெறலாம் . 


** =2F 


OR 


2E 


tan 


* cost 


- 


de 
dt 


OR 


cot • OR 
Vra 0 . 


Na 


24 


di 
dt 


dΩ 
dt 


1 a R 

tan 2 OR 

OR 
Vwa sin i cos p 02 

Vracos ( as ++ 

ae 
1 OR 

( 34 ) 
Vwa sin i cos pai 

i 

.tan 
cot OR 

2 

OR 
Nora ae 

V wa cosp oi 


da 
dt 


cos - 
2 


옴 


a OR 


d 
dt 


tan 

+ 
aa 


OR 


1 


2 


ந 


wa 


ae 


+ 


tan 
2 

OR 
0 ya cos 

21 
இவையே லாகிலாஞ்சு கிரக இயக்கச் சமன்பாடுகள் Lagrange s 
planetary equations ) எனப்படும் . 


7-5 அசைக்கும் சார்பின் வடிவம் பற்றிப் பின்னால் ( 7.8 ) -இல் 
விவரிக்கப்போகிறோம் , இவ்வடிவம் ( nt + ) ல் சைன் , கொசைன் 
ஆகியவற்றைக் கொண்டுள்ளது . n என்பது , சராசரி இயக்கம் . 
na a3 = ) என்பதால் , a ஆனது மாறும்போது n- உம் மாற்றம் பெறும் . 

OR 
இதனால் ஐக் கணக்கிடுகையில் சில உறுப்புகளுக்கு t ஆனது 
ஒரு காரணியாக அமைகிறது . t என்பது வளரும் சார்பு (secular 
term ) . ஆகையால் இத்தகைய உறுப்புகளைத் தவிர்ப்பது சௌகரிய 
மாக இருக்கும் . இதற்கு ஒரு வழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ; 
அதனை அடியில் விவரிப்போம் . 


aa 


183 


மூலகங்களில் மாற்றங்களும் பொது அசைவுகளும் 


17 


R ல் ஆனது nt + 6 என்ற வடிவில் மட்டுமே சைன் , கொசைன் 
களுக்குள் வரும் . ஆனது 

R ல் வெளிப்படையாக சைன் , 
கொசைன்களுக்குள் வரும் . n . ஆனது R ல் வெளிப்படையாக சைன் , 
கொசைன்களுக்குள் மட்டுமே வருவதாகக் கொள்க . 


இவற்றிற்கு வெளியில் n வராது . அப்படி வெளியில் n வந்திருந்தால் 
அதனை என் சார்பாக / ra -3/2 என்று கருதுக . இந்நிலையில் 


OR 


( 3 ) 


a = மாறிலி 


E 


ஆகவே ( 34 ) ல் கடைசிச் சமன்பாடு 


- 


de 
dt 


- 2 


V 


aR 

+ இன்னும் இரு உறுப்புகள் 
aa 


= - 2 


OR 
a In = மாறிலி 


dn 
+ 

on / a = மாறிலி da 
+ இரு உறுப்புகள் 


= - 2 


OR dm 
+ t 

de da 


+ . 


dn 
da 


+ ..... 


இப்போது ( 34 ) - இல் முதல் சமன்பாட்டின்படி 


2V = {(3 ).- மாற் 
--V- ( 2 ) - மாறில் -2 VE : 

VER = * 
--- V- (8 ) 

# * --- 
VA ) 


எனவே 


== 


1 % = மாறிலி 


= - 2 


dn 
dt 


+ ... 


aain = மாறிலி 


+ t 


A ).. - மாறிலி 


+ இன்னும் 


இதனால் 
de dn 

a aR 

- 2 
t dt 

n = மாறிலி 
இரு உறுப்புகள் 
இப்போது என்ற ஒரு மூலகத்தை 
de de 

dn 
dt dt 

dt 


| 


184 


உயர் நிலை வானவியல் 


என்ற சமன்பாட்டின்படி வரையறுக்க . இதனால் 

t = E + / tdn 
= E + tn - Indt 


OR 


OR 


அதாவது + : / ndt = nt + எனவே 

இதனால் ( 34 ) இல் 

ae 2 
உள்ள சமன்பாடுகளின் வடிவங்கள் , a , e , i , 25 ஆகிய 
வற்றை மூலகங்களாகக் கொண்டபோதும் நிலைத்திருக்கின்றன . 
ஆனால் அவற்றின் பொருள் மாறியுள்ளது என்பதைக் கவனிக்க 
வேண்டும் . அதாவது , சராசரி நெறிப் பிறழ்ச்சியில் n ஆனது , 
OR 
ஐக் 

கண்டுபிடிக்கும்போது மாறிலியாகக் கொள்ளப்பட 
aa 
வேண்டும் . மேலும் M ஆனது nt + அல்ல , Indt + 
என்பதையும் கவனிக்க வேண்டும் , J ndt ஐ டி என்று குறிப் 
பிட்டால் , 


E 


t 


p = 

| 


in dt = 


= 

Shalat 
எனவே * = 
* -17( - 4 ) 

V = * = - 1 
3 1+ state 


- 


வக 


- 
- 30 pa 


3 OR 
aa aa 


p = 3 


4 


7.6 இதுவரை , மூலகங்களின் மாற்றங்களை , அசைக்கும் சார்பின் 
கெழுக்களின் மூலம் காணும் விதத்தை விவரித்தோம் . அடுத்த 
படியாக , இம் மாற்றங்களை , நேரடியாக , அம் மாற்றங்களுக்குக் 
காரணமாயுள்ள விசைகளைக் கொண்டு எழுதும் வகையினை 
விளக்குவோம் . 


பாதையொன்றில் செல்லும் P எனும் கிரகத்தின் மீது தாக்கும் 
விசையினை , 0 எனும் சூரியனை . மையமாகக் கொண்டு , S. T , W 


மூலகங்களில் மாற்றங்களும் பொது அசைவுகளும் 


185 


2 


N 


என்று மூன்று கூறுகளாகப் பிரித்துக் கொள்க . S என்பது சூரியனி 
லிருந்து கிரகத்தை நோக்கியது . T என்பது பாதைத் தளத்தில் 
இதற்குச் செங்குத்தானது . W என்பது பாதைத்தளத்திற்குச் 
செங்குத்தாக உள்ளது . 5-11 - இல் குறிப்பிட்ட அணிகளை B , C ஐக் 
கொண்டு, ( X , Y , Z ) , ( X2 , 19 , 2 ) க் கிடையே X X CB / 

r 

221 
என்ற மாற்றம் செய்யலாம் . இதனால் | தூரத்திலுள்ள கிரகத்தின் 
குறுக்குக் கோட்டுக் கோண வீச்சம் u எனில் , P ன் கூறுகள் 
X 19 
= T cosu , 18 = r sin u , 2 = 0 . 

= 0. எனவே அதன் பரிதிமையத் 
தோற்றப் பாதைக் கூறுகள் 


X = 1 ( cos u cos ) - sin u sin a cos i ) 
Y = 1 ( cos u sin + sin a cos A cos i ) 
Z = r sin usini 


ஆகும் . எனவே 0P ன் அலகு வெக்டரை 

A = ai + p j + 1k 


என்று கொண்டால் , 

2 = cos u cos ) - sin usin a cos i 
H = cos y sin 12 + sin u cos 12 cos 
y = sin u sini 


. 


24 


37 


0 น 


ஆகும் . . 

இவையே OP ன் திசைக் கொசைன்கள் . என் திசைக் 
31 

aa 
கொசைன்கள் ன் கூறுகளாகும் ; அதாவது 
น 

0 น 

3 % 
ஆகும் . W ன் திசை இவ்விரண்டுக்கும் செங்குத்து என்பதால் , 

ar 
அதன் திசைக் கொசைன்கள் X ன் கூறுகளாகும் ; இவற்றைச் 

0 น 
சுருக்கினால் 


1 


Y 


1 | 21 
sin u 21 


1 
sinus di 


1 2 ! 
sin u 1:02 


1 


என்று கிடைக்கும் . 


1 


S , T , W என்பன ஒன்றுக் கொன்று செங்குத்துக் கோடுகள் 
என்பதால் -- 




2 = 0.2 * - 02*** 


= : 0 


186 


உயர்நிலை வானவியல் 


ƏR 


- R என்பது அசைக்கும் விசைத்தேக்கம் என்பதால் , X , 1 , திசை 

ƏR 

aR 
யில் மொத்த விசைகள் முறையே 

ах • әY 

இவற் . 

ах 
றிற்கும் S , T , W க்கு முள்ள சம்பந்தங்கள் 


aR 
ах 


== a s + 


ƏR 

or 


Ер 

S + 


аа 

1 аа 
T + , 

Wi 
Әи 

sin u 

az 
Әр 

1 ар 
T + 

Wт 
ди 

sin u 

ді 
1 ау 

W ! 
0 น 

sin и ді 


OVI 
+ 


ƏR 

| 

= y s + 
0.2 


OR 
இப்போது 

аа 


ƏR . a X 
ах да 


+ 


OR az 
ахаа 


8 х 21 
= ( as + 2т + ви е w ) Par 
+ ( 8 + Рет + w ) . 

- ( у s + Вт + in x w ) ... 
= ( 18+ Ват + 2 w ) ( 4 3. + 1 ) 


+ 


1 


+ இன்னும் இரு உறுப்புகள் 


- { s(a +b +7") + sr (42A+++ 2 ) 


ди 
а / 


да 


+ இன்னும் இரு உறுப்புகள் 


= s 1 + rT 


да да ар 

+ 
а аа 


ду , а у 

аа 


q W 
+ 


аа аа 

Әр ai 
+ 

+ 
ai aa Әі да 


sin u 


ау 
Әі за 


LGur r = а ( 1 – e cos E) , Е —e sin E = nt + - о , 


E 


tan 


/ 


1 + е 
1 - е 


tan 


a = 0 - 0 + 0 


2 


2 


மூலகங்களில் மாற்றங்களும் பொது அசைவுகளும் 


187 


T 


4 


a 


a 


2 


in 2 ( 4 ) 


ar 
என்பதால் , 

1- e cos E = மேலும் . , - . 7 ல் 1 இல்லாத 
aa 

OR 
தால் , T. W ஆகியவற்றின் குணகங்கள் பூச்சியம் . எனவே 

aa 
ST 

இவ்விதமே மூலகங்களைப் பொறுத்து R ன் மற்ற பகுதி 
வகைக் கெழுக்களையும் கண்டுபிடித்து , அடியிற் கண்ட சமன்பாடு 
களைப் பெறலாம் : 
OR 

SI 
aa 
OR rWI 

3 

= T W sin us 
31 
OR 
- 27 Tsina -I W cos % Sint 

35 ) 
ο Ω 

2 
OR 

= Satan 6 sin w + T a sec ( 1 te cos w ) 
36 
a R 

3.R 
= rT 

IT 
2 

2 
2R 

a S cos w + r T sin w ( 2 + e cos w ) sec 0 
3e 
இப்போது ( 35 ) -ஆம் சமன்பாடுகளிலிருந்து ( 34 ) - ஆம் சமன்பாடு 
களில் பிரதி யீடு செய்தால் , மூல மாறு வேகங்கள் S , T , W ன் 
சார்புகளாகப் பெறப்படும் . இவையாவன : 
da 

as 

Stan o sin w + T sed 0 ( 1 + e cos w ) 
dt 


E 


. 


ம) 
- Va 

cose [ s sin w + T ( cos to + cos E) ] 


di 


( W cos u 
cos Nra .. 


dt 


dΩ 
dt 


1 


do 
dt 


TW sinu 

( 36 ) 
Vwa cos p sin i 
a Scose p cos w + Tsin w ( 2 + e cos W ) 

+ W sin p tan * sin x 

N Ha sin cos o 
2rs dã 

dΩ 
+ 2 sins 10 +2 cos p sin ti 
Wμα dt 

dt 


= 


de 
do 


= * 


188 


உயர்நிலை வானவியல் 


7.7 

ஒரு கிரகத்தின் மீது தாக்கும் விசைகள் S , I , W 
ஆகியவை , ஒரு விசைச் தேக்கச் சார்பிலிருந்து பெறப்படுகின்றன 
என்று மேற்கொண்டு ( 36 ) -ஆம் சமன்பாடுகள் தருவிக்கப்பட்டன . 
இச்சமன்பாடுகளைப் பொதுவான (விசைத் தேக்கத்திலிருந்து பெற 
முடியாத ) விசைகளுக்கும் வரவழைக்க முடியும் என்று இப்போது 
காட்டுவோம் . 


و 


* 3 + 2 


X , 1 , 2 , என்பன , கிரகத்தின் மீது தாக்கும் அசைக்கும் 
விசையின் கூறுகள் எனில் , சமன்பாடுகள் ( 6 ) , ( 7 ) , ( 8 ) ஐ முறையே 
** + x , 

+2 
* + x , 

2 = 

13 
எழுதலாம் . அசைக்கும் விசையின் கூறுகள் 

7.6 ல் 
குறிப்பிட்டபடி S , T , W என்று கொள்க . ஒவ்வொரு அசைக்கும் 
விசைக் கூறினாலும் மூலகங்களில் ஏற்படும் மாற்றங்களைக் கணக் 
கிட்டுக் கூட்டி விடையைப் பெறுவோம் . 


என்று 


S , T , ஆகியவை 8t என்ற மிகச் சிறிய கால அளவில் கிரகத் 
தின் பாதையில் என்ன மாற்றங்களைச் செய்யும் என்பதை முதலில் 
ஆராய்வோம் . 3 ஆனது மைய விசைக்கூறு . எனவே இது h. ஐ 
மாற்றாது ; ஆனால் பயினால் h ல் மாற்றம் ஏற்படும் . நியூட்டனின் 
இயக்கக்கொள்கைப்படி , 5-11ல் குறிப்பிட்ட 073 ஐச் சுற்றித் 
திருப்புத்திறன் எடுக்க , 


22 


TT 


S 


படம் 7.2 


மூலகங்களில் மாற்றங்களும் பொது அசைவுகளும் 


189 


சுழல் உந்தகத்தில் மாற்றம் 

= 1 க்கு 07 , ஐச் சுற்றிய திருப்புத்திறன் 
ஃ . Sh = rT8t . ஆனால் 8 ( he ) = 8 { pa (1-8 ) } 
= p ( 1-82 ) 8a - 2 nat Be . 
எனவே 1 ( 1-3 ) 8a - 2 nae Be = 2 hrT 8t 


. 


( 37 ) 


5 


P 
நீள் வளையப் பாதையில் கிரகத்தின் மொத்த சக்தி 

2a 
பி, I என்பன தாக்குவதன் விளைவாகக் கிரகத்தின் சக்தியில் ஏற் 


படும் மாற்றம் 8 

2a 
களின் விளைவாக ஏற்படும் இம் மாற்றம் , S , T ஆகியவை செய்யும் 
வேலைக்குச் சமம் . 


எனவே 


Sa = Sdr + Trds 


2a2 


= (S + Tri) 


1 


h 


ஆனால் 1 = 


என்பதால் , 
1 + e cos W 


2 


ம 


( help ) e sin ww 
( 1 + e cos W ) 


he / 
1 + e cos W 


pe sin ww 

h8 


இ 


hu e sin w 

h2 


He sin w 


|| 


h 


h 


மேலும் = h என்பதால் T U = 


T 


எனவே , &c= ( s = " " + TA ) 


8t 


( 38 ) 


இதனையும் ( 37 ) ஐயும் தீர்த்து 8 t ஆல் வகுத்து எல்லை எடுத்தால் 
நாம் பெறுவது 
da 2a2 Sue sin w Th 

+ 
dt 

h 





= 2 


V [ S tan p sin w + T sec 9 ( I ++ cos w ) ] ( 39 ) 


190 


உயர் நிலை வானவியல் 


de 
dt 


+ 7[ 
+(1-2- 
+ ) 


Sa ( 1 - e % ) sin w 

h 


= 


Lae 


T [ ha (1 + e cos w ) -ha ( 1 - e cosE ) 


= 


Sa ( 1-3 ) sin , w 

Mwa ( 1 - 2 ) 


+ 


yae 


= S 


01- eesin w + T 


01- ( cos w + cos E ) 


V 

VAI 
எனவே -V + cos [ 

cos e | Ssinw + I ( cosm + cos E ) ) ( 40 ) 


இங்கு , வழக்கப்படி , = sin என்று எழுதப்பட்டுள்ளது . 


S , 1 ஆகியவை சுற்றுப்பாதைத் தளத்தில் தாக்கும் விசைகள் 
எனவே 1 , 2 இவற்றால் மாறாதவை . ஆனால் 
h / 

( 41 ) 
1 + e cos ( u - w ) 


T 


என்பதால் , ப ய ஆகிய மூலகங்களிலும் , அதனால் கலும் மாற்றங்கள் 
ஏற்படும் . ( 41 ) -இலிருந்து வகைப்படுத்த , 

2 hi = pr [ 1 + e cos w ] -4 r & sin w ( i - s ) + ir ecos w 
3 = h என்பதால் , 
de esin w 

h 
2 hrT = . 

(1+ cos W ) - re sin w 
h 

12 
++ re cos ய 
+ 


( உ - ம் ) 


2 h T 


0 


He sin w 


ha 


è cos w + we sin w = 


. 


+ 


he sin w 

2 


hr 


AT 


22 


P 
2h T 


இதில் ( 40 )- இலிருந்து ன் மதிப்பைப் பிரதியிட , 


e sin w 


I 


- 


cos Ssin w + T ( cos w + cos E ) cos w 


oc 


[ s sini + T ( cos w + cos 

VA 


+2 


cos T 


. 


மூலகங்களில் மாற்றங்களும் பொது அசைவுகளும் 


191 


a . 


: : 


cot OS cos w 


+ IT sin w [ 2+ cos w ] 

sin pcos na 
s = 0 + 0 , 2 மாறவில்லை , என்பதால் = 


எனவே S , ரன் விளைவாக லல் மாற்றம் 

cotº 

-aScos w + T secop sinw ( 2 + e cos w ) | ( 41 ) 
dt N na 


do 


| - 


1 ) 


) 


de 
அடுத்தபடியாக , ஐக் கணக்கிடுவோம் . 

dt 


1 


E + Sndt = ū + M , M = E - e sin E 


என்பதால் = + i --n 

ö + Ė – e cos E Ė - i sin E - n 


( 42 ) 


r = a ( 1- cos E ) என்பதிலிருந்து 

= ( 1- cos E ) - accos E + aesin E E 


( 43 ) 


He sin w 

w WI - e3 sin E 

= re 
h 


. 


ஆனால் 


na e sin 


= 


we avi - e sin E 
Ma( 1 - ) ( 1 - cos E ) 1 - e cos E 

( ne as = / - என்பதால் ) 


ஆகவே 43 - இல் இதனைப் பிரதியிட , 

( 1 - cosE) - a cos E + aesin EE 


II 


nae sin E 
1 -e cos E 


a ( 


cot Eė 


11 


-e cos E ) 
2 e sin E 


+ 


+ 


1- e cos E 


è cot E 


இதனை ( 42 ) - இல் பிரதியிட , 
de 

a ( 1 - cos E ) 
dt 

à e sin E 
+ n- asin E - n 


+ 


( 1 = e cos E ) 


e 


. 


192 


உயர்நிலை வானவியல் 


13 


a (1-6 cos E ) / 1- 2 

+ 


== 


cos E 
e sin E 


ae sin w 


a (1-6 cos E ) VI 


cot wN1-2 


= 


18 


+ 


ae sin w 


e 


கண்டு 


இப்போதும் , ம் ஆகியவற்றிற்கு ஏற்கெனவே 
பிடித்த கோவைகளைப் பயன்படுத்தினால் 
de 

2 " S 

+ 2 sina 
dt N si a 

2 dt 
என்று கிடைக்கும் . 


o do 


( 44 ) 


இதுவரை S , T ஆகியவற்றால் a , e , 0 , ஆகியவற்றில் 
ஏற்படும் மாற்றங்களைக் கண்டோம் . இனி W னால் இவற்றிலும் , 
, லும் மாற்றங்கள் ஏற்படுமா என்றாராய்வோம் . 

W ஆனது சுழல் உந்த வெக்டர் க்கு இணையாக இருப்பதால் , 
h- இன் மதிப்பில் இதனால் மாற்றம் ஏற்படாது . ஆனால் h- இன் திசை 

dh 
மாறலாம் . எனவே 

= rx F இங்கு F என்பது S , T , W 
dt 


ஆகிய கூறுகளைக் கொண்ட வெக்டர் விசை , I = OP . 

F = SP + TPx + W ங் 
என்று எழுதினால் , h = hh என்பதால் , 


dh 
dt 


6 + h 


dh 
dt 


Trh + Wrix û 


அதாவது 


To h 


h dh 

+ 
h dt 


dh 
dt 


Wr 
+ 

h 


i.x 


T 


h 


- 


dh 
ன் கூறுகளைச் சமப்படுத்தினால் T என்று கிடைக்கும் . 

dt 
இது நாம் ஏற்கெனவே வருவித்ததே . W னால் h ல் மாற்றமில்லை 
என்பதும் இதனால் உறுதியாகிறது . மேலும் 

th 
d 

( 45 ) 
dt h 
என்றும் அறிகிறோம் . 


W y i x ñ 


மூலகங்களில் மாற்றங்களும் பொது அசைவுகளும் 


199. 


h என்பது 02 திசையில் அலகு வெக்டர் . எனவே 7-6ன்படி , 
în = sin s2 sin i i - cos 12 sin i j + cos i k 

( 46 ) 
மேலும் Wri x 6 என்பது W க்கு 0 ஐச் சுற்றித் திருப்புத் திறன் 
வெக்டர் . இது 1 ன் திசையில் இருக்கும் . எனவே 
aa Әр 

an 
În = i + 

j + 

k 
3 

0 น 
= ( - sin u cos 2 cos y sin 12 cos i ) i 
+ ( - sin u sin 12 + cos u cos 12 cos i) j 
+ cos u sin ik 

( 47 ) 


21 


( 46 ) ல் h ஐ வகைப் படித்தியதையும் ( 47 ) ஐயும் 45 ல் பிரதியிட , 
dil 

dΩ 
sind cos i + cos 12 sin i 

i 
dt 

dt 
di 

da 
+ cos 12 cos į + sin 12 sin i 
dt 

dt 

dt 


( 


- ) 


Wr 
h 


{ ( 


( - sin u cos 12 - cos u sin 12 cos i ) i 


+ ( - sin u sina + cos U cos A cos ; ) j + cos u sin i k 


இதனின்று k ன் குணகங்களைச் சமப்படுத்திப் பெறுவது 


W r 


sin i 


di 
d 


= cos u sin e 


. 


அதாவது 


di 
dt 


// 


W T cos u 
N Ha cos 0 


i- ன் குணகங்களில் இதனைப் பிரதியிட்டுப் பெறுவது 
dΩ 

W r sin u 
dt 

h sin i 


குறியினைத்தவிர்த்து இதனால் நாமறிவது 

W r cos 1 
dt 

Nu a cos 


di 


( 48 ) 


do 


WIr sinu 


( 49 ) 


dt 


Ha sin i cos 


194 


உயர் நிலை வானவியல் 


இனி W ஆனது ஒரு கணத்தாக்கு விசை என்க . இதனால் 
கிரகத்தின் இருப்பிடம் மாறுவதில்லை . ஆயினும் சுற்றுப் பாதைத் 
தளம் மாறுகிறது . W தாக்கும் நேரம் 8t என்க . u இல் மாறுதல் 8u 
என்க . a , r , e , w என்பன மாறுவதில்லை யாதலால் , 8u = 

8 . 
மேலும் கிரகத்தின் குறுங்கோட்டுக் கோணம் மாறுவதில்லை என்பதால் 
sin i sin u = sin ß = மாறிலி . 


... 


sini cos u du + cos i sin u di = 0 


ஃ 


du = 


cot i tan u di 


- 


do 


di 


அதாவது dt 


cot i tan u 


dt 


= + ம் என்பதால் 


sin u 


cos i 


ல் 


= 


r Wl cos u 
cos Nra 


COS u 


sin i 


r W sinu 
N Ha cos sin i 
q W sin u 

tan 
Ma cos 0 


i 
2 


அடுத்தபடியாக , de + ndt - du = dM 
ஆனால் , கணத்தாக்குதலில் a , e , r , w , M அனைத்தும் நிலையானவை . 
எனவே dM = 0. மேலும் 8 > 0 எனில் ndt - 0. இதனால் 
de dã 

எனவே மொத்தத்தில் 
dt dt 


do 
dt 


( S , 1 ஆல் ஏற்பட்ட மாற்றம் ) + [ W ஆல் ஏற்பட்ட 


மாற்றம் ] 


= 


cotº 
Mra 


( -- 


a S cos W + I I see3 p sin w ( 2 + e cos W ) 


i 


T W sin u tan 


2 


+ 


V va cos 0 


- as cos ? p cos w + 1Tsin w ( 2 + ccos w ) + rW sing tan - sin u 


V ua sin o cos 

• p 


( 50 ) 


மூலகங்களில் மாற்றங்களும் பொது அசைவுகளும் 


195 


de 

= ( S , 1 ஆல் ஏற்பட்ட மாற்றம் ) + ( W ஆல் ஏற்பட்ட மாற்றம் ) 
dt 
-21S 

c cotº 

- as cos w + T sec | sin w 
WHa 

2 W μα 

( 2 + e cos W ) 


+2 Sina 


அவ 


뾱 


[ 


] 


| 


+ 


da 


மக 


W sin utan i 
N na cos 

2 
-2rS * 

i do 
+ 2 sin2 + 2 cos p sin2 

( 51 ) 
WHa 

2 dt 

2 dt 
சமன்பாடுகள் 39 , 40 , 48 , 49 , 50 , 51 என்பன , ( 36 ) ஆம் சமன் 
பாடுகளே என்பதைக் கவனிக்க . 


, 


: 


n - 2 


- 


3 ) 


7-8 அசைக்கும் சார்பு 

லாகிராஞ்சு கிரக இயக்கச் சமன்பாடுகளில் வலப்புறம் 
அசைக்கும் சார்பின் பகுதி வகைக் கெழுக்கள் வருகின்றன . இச் 
சமன்பாடுகளைத் தொகைப் படுத்த வேண்டுமாயின் , R ன் வடிவம் 
நமக்குத் தெரிய வேண்டும் . கிரக இயக்கத்தில் R ன் பொது 
வடிவத்தை இனி ஆராய்வோம் . 

xx + y + 22 
( 10 ) ம் சமன்பாட்டில் R = k3 > x m 

P3 
i = 2 

Ai 
என்று பார்த்தோம் . m என்ற ஒரு கிரகத்தினை அசைக்கும் கிரகம் 
01 என்ற ஒன்றேயொன்று மட்டும் என்று கொள்க . அப்போது 
R = km 

xx1 +1 + 231 
A 

p13 
இங்கு 412 = x12 + 113 + 213 

r2 = x + y + z 

P12 ( x - x ) + ( - ) + ( - 21) 
m , m1 ஆகியவை சூரியனில் தாங்கிடும் கோணத்தினை S என்க . 
அப்போது 


[ 


| 


5 


( x ,, 4 , z ) 


ms 


2 


mm 


S 


( x , y, z) 


in 


படம் 7.8 


196 


உயர் நிலை வானவியல : 


( 


xx1 + 91 + 221 = PIT cos S 

1 q cos S 
எனவே R = kamy 

Δι 

P13 
மேலும் 72 = p13 - 2 / P1 cos S = 413 


[ 


முதலில் m , m1 இரண்டுமே பி ஐச் சுற்றி ஒரே தளத்தில் வட்டப் 
பாதையில் செல்வதாகக் கொள்க . இவற்றின் ஆரங்கள் a , a ) என்க 
a1aஎன்று கொள்க . அப்போது 


R = km1 


a cos s 
ay 

2 


[ Ge +scle coss 

, $3! } 
= ** { ( * + 1- = oss ) * - * 0s , 
( 2 ) 

cos s } 
= * { 1-1 ( 4 ) + + [ 2(&; ors- * )] ...) 


km1 


1 


2 


a 


a 


+ 


cos S + .. 


al 


2 


al 


al 


+ 


இதில் cos 2 S , cos 3 S ஆகியவற்றை , cos 2 S , cos 3 S , ........... ன் 
சார்பாக எழுதியபின் 

R = Lcycos jS 
என்ற வடிவம் கிடைக்கும் . இங்கு C ஆனது a , a1 ஆகியவற்றில் 
சார்பு . S ஆனது கிரகங்களின் இயல்பு நெறிப் பிறழ்ச்சிகளின் 
வித்தியாசம் ஆகும். 

அடுத்தபடியாக , m , 11 ஆகியவற்றின் சுற்றுப்பாதைத் தளங்கள் 
ஒன்றுக் கொன்று 8 கோணம் சாய்ந்திருப்பதாகக் கொள்க , கோளத் 
திரிகோணமிதியின் கொசைன் சூத்திரப்படி , இவற்றின் குறுக்குக் 
கோட்டுக் கோண வீச்சங்கள் முறையே 4 , 11 எனில் 


S 


m , 


2 


TO 


ய 


படம் 7.4 


மூலகங்களில் மாற்றங்களும் பொது அசைவுகளும் 


197 


COS S = cos A COs M1 + sin usin uy cos D 
8 

8 
cos ( u - uy ) + sina cos ( u + ) 
2 

2 


= cos 2 


- 


பாதைத்தளங்களின் சாய்வுக் கோணங்கள் 1 , எனில் , 
- 1 

1 
cos S = cosa cos ( u -- ! ) + sing 

cos ( u + u ) 
2 


1 


2 


இதனால் R = Y C ; cos jS 

2 Cli , cos ( ju + jill) 
இங்கு C1 , என்பவை 2 , 11 , 1, 1 ஆகியவற்றில் சார்புகள் . , ji 
என்பன முழுக்கள் ( integers ). 

கடைசியாக , கிரகங்களின் சுற்றுப்பாதைகளை நீள் வளையங் 
களாகக் கொள்க . இதனால் C என்பன , 7 , 11, 1 , 11 ஆகியவற்றில் 
சார்புகள் , u = o - A + w , U1 = 01-11 + 91 என்று பிரதியிடுக . 
T , T1 , cos u , sin w , .... முதலியவைகளைச் சராசரி நெறிப்பிறழ்ச்சி 
களாகிய M , M ,, மேலும் 2 , 321, 0 , 01 ஆகியவற்றில் காலவட்டச் 
சார்புகளாக (சிறப்பாக , கொசைன்களாக ), அத்தியாயம் 3 ல் காட்டி 
யதுபோல் எழுதிக் கொள்க . இப்போது 
R = B C cos D 

( 52 ) 
C- ன் வடிவம் A ej ex 11 ( tan i ) ( tan ii ) 14 , A என்பது a , a1 ஆகிய 
வற்றில் ( -1 ) அடுக்கு கொண்ட ஓரினச்சார்பு , D என்பது 

h ( nt + ) + ( n ) + -1 ) + go + + f A + f101 ( 53 ) 
ஆகும் . மூலகங்களை , m , m1 ஆகியவற்றின் கொஞ்சு மூலகங்களாகக் 
கொள்ளலாம் . h , hi , g , gif , f1 என்பன முழுக்கள் . முன் கூறியது 
போலவே , ஐக் காணும் பொழுது , D ல் உள்ள n , 11 ஆகிய 
வற்றை a , aj ன் சார்புகளாகக் கருதக்கூடாது . சராசரி நெடுங் 
கோட்டுக்கோணம் 7.5 ல் விவரித்தபடி எடுத்துக் கொள்ளப்படும் . 


OR 


aa 


7.9 பொது அசைவுகள் 

( 52 ) ஆம் சமன்பாட்டை எடுத்துக்கொள்க . இங்கு மன் வடிவம் 
( 53 ) இல் கொடுக்கப்பட்டுள்ளது . h , h என்பன ஏதேனும் இரு 
முழுக்கள் என்றோம் . hn + hini = 0 என்றாலோ , அல்லது h = 0 , h = 0 
என்றாலோ , R ல் ஒரு உறுப்பு t இல் நேரடிச் சார்பற்றதாக அமைந்து 
விடுகிறது . அத்தகைய உறுப்பை C. cos D. என்று குறிப்போம் , 
மற்ற உறுப்புகளில் நேரடியாக வருவதில்லை . குறிப்பிட்ட மூலகங் 


198 


உயர்நிலை வானவியல் 


களைப் பொறுத்து பகுதி வகைக்கெழு எடுத்தபின்னர் குணகங்களைப் 
C , C. என்று குறிக்கப்படும் . 


, 


இனி ( 34 ) ஆம் சமன்பாடுகளைத் தொகைப்படுத்த முற்படுவோம் . 
( 34 ) இல் கடைசி மூன்றினை எடுத்துக் கொள்க . இவற்றில் 
OR OR 

OR 

மட்டுமே வருகின்றன . C க்கள் 
ai 

aa 
மட்டுமே a , e , i , ல் சார்புகள் என்பதால் , P என்பது 2 , ல , 4 ல் 
ஏதேனுமொன்றைக் குறித்தால் , 

dP 
at 

= Y C cos D + Cp . cos D. 


ae 


| 


இங்கு Cp cos D ல் ஆனது . நேரடியாக வரவில்லை என்பதை 
நினைவில் வைக்க . 


தோராயக் கணக்கீட்டில் முதற்படியாக , மூலகங்களுக்கு 
அவற்றின் கொஞ்சு மதிப்புகளைத் தந்து , இதனை ஐப் பொறுத்துத் 
தொகைப்படுத்தினால் , 
P = / C p sin D 

+1 Cp cos D. + மாறிலி 


hn + hy ni 


அடுத்தபடியாக , ( 34 ) இல் 8 , i க்கான சமன்பாடுகளை எடுத்துக் 
கொள்வோம் . இவற்றில் R க்கு 5 , 6 , 8 ஆகியவற்றைப் பொறுத்த 
பகுதி வகைக் கெழுக்கள் வருகின்றன . C க்கள் 5. 6 , 2 ல் சார்பு 
களல்ல என்பதால் , Q என்பது 6 அல்லது i ஐக் குறிக்குமாயின் , 


dQ . 
dt 


= E Cg sin D + Gq, sin D. 


இதனை : ஐப் பொறுத்துத் தொகைப்படுத்தினால் , 


COS D 


Q = _ _ Ca hn + h; 1 


+tcq . sin D. + மாறிலி 


da 


கடைசியாக ( 34 )ல் - 


dt 


ன் சமன்பாட்டை 

எடுத்துக் கொள்க . 


இதில் 


OR 

வருகிறது . 2 C cos D ல் 


3E 


ஒரு உறுப்பில் h = h = 0 


எனில் அந்த உறுப்பில் t வெளிப்படையாக வராது அல்லவா ? 
அத்துடன் கம் வராது . ஏனெனில் € ஆனது D ல் h ( nt + c ) + 
hi ( ny t + ¢ 1 ) என்ற வடிவில்தான் வந்துள்ளது . இதனால் R ல் ஒரு . 


மூலகங்களில் மாற்றங்களும் பொது அசைவுகளும் 


199 


உறுப்பில் t வரவில்லை எனில் அதில் உம் இருக்காது . அதாவது 
€ இருந்தால் t ம் இருந்தாக வேண்டும் . எனவே 

da 

= zca ( h + h ) sin D 
dt 

= 26 ] sin D என்க . 


61 COS D 


எனவே a = = = 

hn + i n 
இவ்வாறு , முதற்படியில் , 6 , 3 , 9 , - , ஆகியவற்றின் வடிவங் 
களில் 2 Acos D என்ற காலவட்டச் சார்புகளுடன் , Bt என்ற : ஐப் 
பொறுத்து வளரும் உறுப்பும் வருகிறது . Bt என்ற உறுப்பினை நீள் 
கால அசைவு ( secular perturbation ) என்று கூறுவர் . a ல் மட்டும் 
நீள் கால அசைவு உறுப்பு ஒன்றுமில்லை என்பது கவனிக்கத் தக்கது . 

இவ்விதம் ஒவ்வொரு கிரகத்தினாலும் m க்கு ஏற்படும் 
அசைவுகளைக் கணித்து , மொத்த அசைவில் முதற்படித் தோரா 
யத்தைப் பெறலாம் . 


| 


7.10 தோராய முறை 

* 1 ; xg ... , x ) என்ற 11 மாறிகளில் 

x = fi ( x , xg , ........ * a , t ) என்ற n வகைக்கெழு சமன்பாடுகள் 
தரப்பட்டிருந்தால் , அவற்றினைத் தீர்க்க நல்ல தோராய முறை 
ஒன்றினை , வானியலில் பயன்படுத்தி வந்துள்ளனர் . 1 , 2 , * ன் 
மதிப்புகள் , t = 0 என்ற நேரத்தில் பூச்சியங்கள் என்று கொள்க . 
இது எப்போதும் சாத்தியமே ; ஏனெனில் , இவற்றின் மதிப்புகள் 
t = 0 க்குச் சரியாக x , xg , ... , * எனில் , x1 - x1 , xg - xg ..., xn - xx 
ஆகியவற்றையே மாறிகளாகக் கொள்ளலாம் என்பதனால் . 
ஒவ்வொரு f ஐயும் டேலர் தேற்றப்படி விரிவுபடுத்தினால் , கொடுத் 
துள்ள சமன்பாடுகளை 

a 2 

a 
* = f ( 0,0 , ..., 0 , t ) + ( x1 + g ++ n 

f 
9x1 
1 8 

a 
* 1 

+ g + ..... + n f + 

31 
இங்கு பகுதி வகைக் கெழுக்கள் அனைத்துக்கும் ( 0 , 0 , ... 0 , t ) ல் 
அவற்றிற்கான மதிப்புகளை எழுதவேண்டும் என்பதைக் கவனிக்க . 
இப்போது 

* = 1 + 9 + 3 + . 
எனில் , * = xj1 + * ig + *is + .. 

( 55 ) 


+ 


1 


200 


உயர் நிலை வானவியல் 


முதற்படியாக , ( 54 ) , (55 ) ஐ ஒப்பிட்டு , 

# i1 = fi ( 0,0... , 0 , t ) என்று கொள்க . இதனால் 

t 


*1 


fi ( 0 , 0 , ..... 0 , 1 ) dt , i = 1 , 2 ... n . 

to 
ஆகவே முதற்படியாக , 81 , * g , ... , * . அனைத்தும் தோராயமாக 

, , 
t 

t 

f ( 0 t 
to 

t 


முறையே ( , 


t 


{க 


( 0 

fs ( 0 , 0 , ... , 0 , t ) dt என்று கணக்கிடப்பட்டன . 
to 
அடுத்தபடியாக , 

afi afi 

afi 
* 18 = 1 

+ g 

+ ... + * n 
0 * 1 

O * n 
என்று கொள்க . x1 , * g , ... உன் தோராய மதிப்புகள் t ன் சார்பாக 
ஏற்கெனவே பெறப்பட்டுள்ளன . பகுதி வகைக் 

கெழுக்கள் 
( 0 , 0 , ... , 0 , t ) ல் கணக்கிடப்பட்டு இங்கு புகுத்தப்பட்டால் , இரு 
புறமும் தொகைப் படுத்தலாம் . இவ்விதம் 


9 * 


afi 


* 3 = 


afi 

+ xg 
31 


Ofi 
9 * g 


+ ... + xn 


34 ) 


dt , 


to 


= 1 , 2 , ... n 


இவ்விதமாக இரண்டாம் படியில் , 

* = * 1 + xig , i = 1 , 2 , ... n 
என்று தோராயமாகக் கணக்கிடப்பட்டன . 


மூன்றாம் படியாக , 

a 


a 


+ 


+ ... + n 


31 


2 * 


*8= ( க 

+42 ) / 
Z (** ++ * + ... + * * ) 


+ 


3 


f 


என்று கொள்க . இங்கு : 1 , 3 , ... , * n , அவற்றின் முதலிரண்டு 
படிகள் கொண்ட பகுதி வகைக் கெழுக்கள் ஆகியவைான் சார்புக 


மூலகங்களில் மாற்றங்களும் பொது அசைவுகளும் 


201 


ளாக 


புகுத்தித் 


அறியப்பட்டிருப்பதால் , அவற்றை இதனில் 
தொகைப்படுத்த , 


t 


* i3 = 


ag di , i = 1 , 2 , ..., . 


( 


to 
என்று கிடைக்கும் . இவ்வாறு மூன்று படிகளுக்கு x ன் மதிப்பு 
* 1 + xg + xis என்று கணக்கிடப்படும் . இம்முறையில் தொடர்ந்து 
செயல்படுவதால் , x1 , xg , ... , . ன் மதிப்புகளை வேண்டிய அளவு 
நுணுக்கமாகப் பெறமுடியும் . 


7.11 பொது அசைவுகள் - தொடர்ச்சி 

முதற்படித் தோராயமாக 1 எனும் கிரகத்தின் 1 , 6 , , , , 
ஆகிய மூலகங்களின் மதிப்புகளைப் பெறும் முறையை 7.9 ல் விவரித் 
தோம் . இரண்டாம் படித்தோராயமாக இவற்றினை , அறிய , 7-10ல் 
விவரித்த முறையைக் கடைபிடிப்போம் . இதற்கு , மூலகங்களின் 
முதற்படித் தோராய மதிப்புகள் m க்கு மட்டுமின்றி , 11 க்கும் கண்டு 
பிடிக்கப்படவேண்டும் . 11 ன் மூலகங்களின் முதற்படித் தோராய 
மதிப்புகளில் m மட்டுமன்றி , ஏனைய எல்லா கிரகங்களின் திணிவு 
களும் குணகங்களாக அமைவதைக் கவனிக்க , 


d ag 


{ 


1000 


3 


260 


8010 


a = alo + all + ag + 
எனில் , a ) என்பது கொஞ்சு மதிப்பு , a 1 என்பது 7.9 ல் கண்ட 
மதிப்பு , a s ஆனது 

a C1 OCI 

AC 
Σ sin D + e 1 sin D + i1 

sin D 
-i dt 

+2 ! Cif cos D + al C1 g cos D + ( ¢ + P ) C , h cos D 

+ Y 
என்ற சமன்பாட்டிலிருந்து கிடைக்கும் . இங்கு என்பது 2 க்குள் 
இருக்கும் கோவையைப் போன்ற மற்றொரு கோவை ; ஆனால் அது 
அசைக்கும் கிரகத்திற்கானது . இச்சமன் பாட்டைத் - தீர்ப்பது மிக 
நீண்ட செயல் . ஏனெனில் இதில் பலகந்தழித்தொடர்கள் உள்ளன . 
அவையனைத்தையும் பெருக்கி , பிறகு அதிலுள்ள மூலகங்களுக்கு 
அவற்றின் முதற்படித் தோராய மதிப்புகளைத் தந்து , பிறகு தொகைப் 
படுத்தவேண்டும் , இது நீண்ட செயலாயினும் கடினமான தல்ல . 


இரண்டாம்படித் தோராயத்திலுள்ள உறுப்புகளில் mm ; அல்லது 
m அல்லது m m ; ஆகியவற்றிலொன்று குணகமாக இருக்கும் . 
பொதுவில் சூரியனின் திணிவுடன் ஒப்பிடுகையில் கிரகங்களின் 


202 


உயர்நிலை வானவியல் 


மானவை . 


திணிவுகள் சிறியனவேயாகையால் , இரண்டாம்படித் தோராயத்தை , 

திணிவுகளில் இரண்டாம்படி பொது அசைவு ( General pertur 
bation of the second order in the masses ) என்று குறிப்பிடு 
கிறார்கள் . m ; ஆனது m ஐ அசைப்பதன் விளைவாக , m ஆனது 
திருப்பி m ஐ அசைக்கும் ; இந்த அசைவை m mi 

m m ; உறுப்புகள் 
குறிக்கும் . இந்த அசைவினால் m மறுபடி அசைக்கப்படுமல்லவா ? 
அதனை m; கொண்டுள்ள உறுப்புகள் குறிக்கும் . m ; ஆனது m ஐ 
அசைப்பதால் , m ஆனது m ; என்ற கிரகத்தை அசைக்கும் அல்லவா ? 
அதன் விளைவாக m ; ஆனது m ; ஐ அசைக்கும் , மேலும் m ; ஆனது 
m ஐ அசைப்பதன் விளைவாக m ஆனது m ; ஐ அசைக்க , அதன் 
விளைவாக m ; ஆனது திரும்ப m ; ஐ அசைக்கும் . இவ்விரு அசைவு 
களையும் m ; m ; ஐக் குணங்களாகக் கொண்ட உறுப்புகள் குறிக்கும் . 

இவ்வாறே மூன்றாம்படி , நான்காம்படி , ... ... தோராயங்களைக் 
கணக்கிடலாம் . கணக்கிடு வேலை மிகவேகமாகப் பெருகி வருமாயி 
னும் கடினமானதல்ல . பொதுவில் இரு தோராயங்களே போது 

ஆனால் வியாழன் , சனி போன்ற பெரிய கிரகங்களின் 
அசைவுகளைக் கணக்கிடுகையில் மூன்று தோராயங்கள் தேவைப் 
படும் . அத்துடன் hn + hi ny என்பது மிகச்சிறிய எண்ணாக இருக்கும் 
போது இது பகுதியில் வரும் உறுப்புகள் பெரியனவாக இருக்கலாம் 
என்பதால் மூன்றாம் தோராயமும் கணக்கிடவேண்டி வரலாம் . 

பொதுவில் -படித் தோராயங்களுக்குப் பின்னர் மூலகங்களின் 
கோவைகளில் வரும் உறுப்புகள் . 

A cos ( ot + h ) , Atm , Atm cos ( pt + h ) போன்ற வடிவத் 
திலுள்ளவை . A cos ( pt + h ) என்பன கால வட்டச்சார்புகள் . Atm 
என்பன நீள் காலப் போக்குடையன ( secular ) . Atm cos ( vt + h ) 
என்பன கலப்பு உறுப்புகள் . 

இந்தத் தொடர்கள் அனைத்தும் குவித்தொடர்கள் தாமா ? ஒரு 
தொடர் குவியவில்லை எனில் அந்த மூலகம் நாளாவட்டத்தில் மிக 
மிகப் பெரிய மதிப்புகளை மேற்கொள்ளுமே ? ஆம் எனில் , சூரிய 
குடும்பத்தின் கதி யாது ? எடுத்துக் காட்டாக , ஒரு கிரகத்தின் a 
ஆனது நாளடைவில் எல்லையின்றி மிகப் பெரியதாக வளர்ந்து 
கொண்டேபோனால் , கடைசியில் அது சூரிய குடும்பத்திலிருந்து 
நீங்கிச் சென்று விடாதா ? இக் கேள்விகளுக்கு நிச்சயமாக விடை 
யளிக்க இயலாது . ஏனெனில் , ஒரு கந்தழித் தொடரின் பல உறுப்பு 
கள் நீள் காலப்போக்கு பெற்றவையாக இருக்கலாம் ; ஆயினும் 
தொடர் குவித்தொடராக இருக்கலாம் . எடுத்துக்காட்டாக ,, 

aa 2 
cos at = 1 

+ 
12 


. 


4 


மூலகங்களில் மாற்றங்களும் பொது அசைவுகளும் 


203 


என்ற தொடரில் முதல் உறுப்புக்குப்பின் ஒவ்வொரு உறுப்பும் நீள் 
காலப்போக்குடையது ; ஆயினும் தொடர் குவிகிறது . எனவே , 
கந்தழித் தொடர்களின் குவிதன்மைக்கும் , சூரிய குடும்பத்தின் 
உறுதிச் சமநிலை . ( stalility ) க்கும் யாதொரு சம்மந்தமும் காண் 
இயலாது . 


என்க . 


7.12 சந்திர இயக்கக் கொள்கைகள் ( Lunar theories ) 

இதுவரை நாம் கிரகங்களின் போக்குகளைப்பற்றி ஆராய்ந்தோம் . 
முப்பொருள் இயக்கத்தில் மற்றொரு தோராயம் கவனிக்கத்தக்க 
தாகும் . இப்பொருள்கள் . . சூரியன் , பூமி , சந்திரன் 
சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் சுமார் 149.60x106 கி.மீ 
சந்திரனுக்கும் பூமிக்குமுள்ள தூரம் சுமார் 384.4X103 கி.மீ. 
இதனால் , சந்திரனுக்கும் பூமிக்குமிடையேயுள்ள தூரம் , 
சூரியன் - பூமித்தூரத்தில் 0.002571 

பங்குதான் 

உள்ளது . 
இதன் விளைவாக , சூரியனின் திணிவு பூமியின் திணிவைப்போல 
பலமடங்குகள் இருந்தாலும் , சந்திரன் மேல் பூமியின் - ஈர்ப்பு 
விசை சூரியனின் மேலான ஈர்ப்பு விசையைப்போல் சுமார் 
நூறு பங்கு இருக்கிறது .. R என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் 
இடைத்தூரம் ,, T என்பது பூமிக்கும் சந்திரனுக்கும் இடைத் 
எனில் , சந்திரன் மேல் , பூமியின் ஈர்ப்பு விசை 

s 

1.k 
சூரியனின் ஈர்ப்பு விசை சுமார் 

சூரியனுக்கு பூமியின் 

( R + r ) 
k 

k22r 
மேல் விசை 

இவ்விரண்டின் வித்தியாசம் சுமார் 
R9 

RS 
எனவே சத்திரன் பூமியைச் சுற்றி வருகையில் , அதனை அசைக்கும் 

k2 : 2 mk 
சூரியனின் ஈர்ப்பு விசை , பூமியின் ஈர்ப்பு விசையில் 

R3 
1 . 

2 
பங்கு , அதாவது 

பங்கு ஆகும் . 

இதன் சுமார் 
R 
மதிப்பு 0.01 . 


mks 


தூரம் 


. 


சந்திரன் மேல் கிரகங்களின் நேரடி ஈர்ப்பு விசை மிகமிகச் 
சிறியது . ஆகவே இதனை விட்டுவிடலாம் . ஆனால் கிரகங்களின் 
ஈர்ப்பு விசையினால் பூமியின் போக்கு அசைக்கப்படுகிறது ; * இவ் : 
அசைவுகள் மிகச் சிறியனவாயினும் இவற்றின் விளைவாகச் சந்திர 
னில் ஏற்படும் அசைவுகள் குறிப்பிடத்தக்கவை . இவ்விதம் கிரகங்கள் 
சந்திரன் மேல் மறைமுகமாக அசைவுகளை ஏற்படுத்துகின்றன . 

மேற் கூறிய காரணங்களினால் , கிரக இயக்கத்தினின்று 
சந்திரனின் இயக்கம் மாறுபட்டது ; ஆகவே இதனை ஆராய்வதற் , 


204 


உயர் நிலை வானவியல் 


கான வழி முறைகளும் தனிப்பட்டவை . இவற்றை முதலில் ஆராய்ந் 
தவர் ஆய்லர் ( Euler ) ஆவார் . அவருக்குப் பின்னர் குறிப்பிடத்தக்க 
ஆராய்ச்சிகள் செய்துள்ள பலருள் ஹான்சன் ( Hansen ) , டிலானே 
( Delaunay ) ,, ஹில் ( Hill ) , பிரவுன் ( Brown ) ஆகியோர் . தற்காலத் 
தில் பயன்படுத்தப்படும் சந்திர அட்டவணைகள் ( Lunar Tables ) 
ஹில் - பிரவுன் ஆராய்ச்சிகளால் பெறப்பட்டவையே . 


பயிற்சி 


1 : [aj , ay ] என்பது லாகிராஞ்சு அடைப்பு என்க . a , e , i , 8 , , ( ஆகிய 
ஆறு மூலகங்களுக்கிடையில் பூச்சியமாகாத , ஒன்றுக்கொன்று சார்பற்ற , ஆறு 
லாகிராஞ்சு அடைப்புகளே உள்ளன என்று காட்டுக . மேலும் 


[ 4. ] = -1 / - 


[ s , s ] = 


e vra 
VI - 2 


[ i , A ] = va( 1-83) sin : 


- 


( 1 - cos i ) 


[aa ] = +1 - / 
[ a , 3) = VE 


( 1- 11- ) 


& Villa ( 1 - cosi) 
[ 8,32 ] = 

Vl - g3 
என்றும் காட்டுக , இவைகளைப் பயன்படுத்தி பாயிசான் அடைப்புகளைப் 
பெறுக . 

2 . பல கிரகங்களுக்கு 6 ஆனது மிகச் சிறிய எண்ணாக அமைகிறது . இதனால் 
de 

da 
aT 

என்பனவற்றில் வரும் cot p மிகப் பெரிய எண்ணாகி விடுகிறது . 

dt 
இதனால் கணக்கீடுகள் கடினமாகின்றன . இதனைத் தவிர்ப்பதற்காக , 

hi = e sin a 

ki = 6COS w 
என்றிடுக . பிறகு 
dhy 

k tanti OR 

h , cos ) 
dt 

aki 
vra coso vlla 

3a 2 cos 1 

ம a 

84 
dki cos © OR 

h , tan fi 

k cos ) 

OR 
dt Vaaa hi 

2 cos 05 
என்று காட்டுக , 


1 


cos ♡ OR 


+ 


영 


OR 


OR 


|| 


cos papa 


மூலகங்களில் மாற்றங்களும் பொது அசைவுகளும் 

205 
3. சாய்வுக் கோணம் ஆனது மிகச் சிறிய எண்ணாக இருக்கும் போது 
* ல் வரும் . மிகப் பெரியதாகி விடுகிறது . இதனைத் தவிர்க்க 
h , = sin isine , k , = sin icos ? என்றிடுக . பிறகு 
dh , 

OR ha cos i 

aR 

aR 
cos pVaok 

a க 

3E 
COS i OR k , cos Ii 

OR 

OR 
cospora.h 

+ 

3E 


Cos 


2 cos" } i cos pora 


( 


+ 


) 
) 


dky 
dt 


2 cos " ticospyra 


எள்று காட்டுக 


4. சமன்பாடுகள் ( 36 ) ல் 


da 
dt 


ன் சமன் பாட்டுக்குப் பதில் 


dn 3 { Ssin . p sin w + T ( 1 + e cos w 

D ) } 
dt 

a cos o 
என்ற சமன்பாட்டை எடுத்துக் கொள்ளலாம் என்று காட்டுக . 


5. 1 = a (1- 2 ) என்பது நீள்வட்டப்பாதையின் செவ்வகலத்தில் பாதி 
( semi -latus rectum ) 


dl 


da 


dr = cos p * 


2.asing * 


= 27 I cosp 


என்று காட்டுக 

6. ( a,, , . , x ) என்பன கிரகத்தின் மூலகங்கள் எனில் பின்வருவன 
வற்றை நிறுவுக 

2 OR 
à 

ax 


Ra 


: - * { - " * - < i= * ) 


2 


* 


= - 


1- 3 
naae 


aR 
30 


OR 
8a 


na 


1 

OR 
na241 - sini 


coti 


aR 


= 


VI - 2 OR 
nate 28 


maa 1-0 


1 


= 


- 


cot i 


8R 

w 


cosec i 


OR 
92 


na I 


206 


. 


உயர்நிலை வான 

னவியல் 


( 


7. ( விரியல் தேற்றம் ) ! பொருள் இயக்கத்தில் 

I = Em ; ( x + y;2 + zj2 ) என்க i= 41 + 2 U என்று காட்டுக . பொருள்கள் 
உறுதிநிலை ( stable ) யில் இருப்பின் 
i குறையெண்ணாக இருக்கும் என்று நிரூபிக்க . 


8 . 

mil m2 mg ............ என்ற திணிவுள்ள m பொருள்களுக்கு 0 என்பது 
திணிவு மையம் 0 ஐ ஆதிப் புள்ளியாகக் கொண்ட அச்சுகளைப் பொறுத்து m ; ன் 
இருப்பிடக் கூறுகள் ( 4 mi , , ) என்க . 1 = 0 , 1 = m1 + m2 + m2 + . 
+ m ; என்க . 

m1 , me , may .... m ;-1 ஆகிய 1-1 பொருள்களுடைய திணிவு 
மையம் . எனில் , G. ஐப் பொறுத்து ( * ) , 3 , 2 ) என்ற கூறுகள் கொண்ட 
புள்ளியில் 4 என்ற திணிவுள்ள பொருளை வைத்திருப்பதாகக் கருதுக . 
i = 2 , 3 , 4 ........... இப் புதிய பொருள்கள் 12 , 18 , 4 ........ ஆகியவற்றின் 

4-1 
இயக்க சக்தி = 3 Em; ( x ; + ) + z ) என்று காட்டுக . 

i = 2 Hi 


n 


இங்கு ( x1 , 1 , z1 ) என்ற புள்ளி கிடையாது . 


மேலும் சுழல் உந்த வெக்டர் ( hy , he , hg ) எனில் 

H - 1 
h = 2m ; ( 7 - 21 ) 


| 


h , = Sm," ( 4 - 3 ) 


-1 


kg = 2m ; > ( 1 11 – ) * i) 
என்றும் காட்டுக . ( இது ஜாகோ பியின் வழி , இதில் n பொருள்களுக்குப் பதில் 
2-1 கற்பனைப் பொருள்களின் இயக்கத்தைக் கருதுவது கவனிக்கத்தக்கது .) 


1 


8. நேரக்கணிப்பு , பிற்போக்கு , 

அச்சலைவு 


8.1 காலம் என்பது யாது என்னும் ஆராய்ச்சி தத்துவ இயலைச் 
சேர்ந்தது . 

வானியலில் கால அளவுகள் நன்கு வரையறுக்கப்பட்டு 
இருக்க வேண்டும் . ஏனெனில் இயக்கவியலில் நேரம் தான் சார்பற்ற 
மாறி , அதனைக் கொண்டே எல்லா விண் பொருள்களின் மூலகங் 
களும் தரப்படுகின்றன . 


ஆதிக்காலத்திலிருந்து காலத்தை அளக்க , பூமியின் சுற்றுதல் 
பயன் படுத்தப்பட்டு வந்துள்ளது . காட்சிப் பதிவுகள் மூலமே காலத் 
தை அளக்க முடியுமாதலால் , எந்த விண்பொருளைக் கவனித்து 
காலத்தைக் கணக்கிடுகிறோமோ அதனைப்பொறுத்து வெவ்வேறு 
கால அளவுகள் வழக்கத்திலுள்ளன . அவற்றில் முக்கியமானவை 
மீன் வழி நேரம் , தோற்ற ஞாயிற்று நேரம் , சராசரி ஞாயிற்று நேரம் 
ஆகியவை . 


8.2 மீன் வழி நேரம் (siderial time ) மேடமுதற்புள்ளி ஓரிடத் 
தின் உச்சிவட்டத்தை மேற்புரம் ( upper ) அடுத்தடுத்து தாண்டும் 
கால அளவு ஒரு மீன்வழி நாள் (siderial day ) எனப்படும் . மேட 
முதற்புள்ளி உச்சிவட்டத்தை மேற்புறம் தாண்டுகையில் மீன்வழி 
நாள் தொடங்குகிறது . ஒரு மீன் வழி நாளை 24 சம பாகங்களாக்கி 
ஒவ்வொரு பாகத்தையும் மீன் வழி மணி ( siderial hour ) என்றும் , 
ஒவ்வொரு மீன் வழி மணியையும் , 60 சமபாகங்களாக்கி 

ஒவ் 
வொன்றையும் மீன்வழி நிமிடம் என்றும் , ஒவ்வொரு நிமிடத்தையும் 
60 சமபாகங்களாக்கி , ஒவ்வொரு பாகத்தையும் மீன்வழி நொடி 
என்றும் குறிப்பிடுகிறோம் . கொடுத்துள்ள நேரத்தில் மீன்வழி நேரம் 
மேடமுதற்புள்ளியின் நேரக்கோணம் ( மணி . நிமிடம் - செகண்டு 
அளவுகளில் ) ஆகும் . வேறுவிதமாய்க் கூறுமிடத்து பார்வை இடத் 
தின் ( புவிமைய ) வலஏற்றமே அவ்விடத்தின் அப்போதைய மீன்வழி 
நேரம் . பல காரணங்களினால் மேடமுதற்புள்ளி இடமாற்றம் கொள் 
கிறது . அச்சலைவினால் இடமாறிய மேடமுதற்புள்ளியிலிருந்து வல 
ஏற்றம் கணக்கிடப்பட்டால் , அதனைத் தோற்ற மீன்வழி நேரம் 
( apparent siderial time ) என்றும் , அன்றைய சராசரி மேடமுதற் 
புள்ளியிலிருந்து கணக்கிடப்பட்டால் அதனைச் சராசரி மீன்வழ் 


208 


உயர் நிலை வானவியல் 


நேரம் ( Mean siderial time ) என்றும் கூறுவர் . ஒவ்வொன்றும் 
பார்வை இடத்தைப் பொறுத்தது என்பதைக் கவனிக்க . பெரிய கால 
இடைவெளிகள் மீன் வழிக்கால அளவில் அளக்கப்படுவதில்லை .. 
எனவே மீன்வழி நேரத்திற்கு வருடம் , மாதம் , தேதிகள் கிடையாது . 

a என்பது Q என்றும் ஒரு விண்பொருளின் வல ஏற்றம் , 8 
என்பது அப்போதைய மீன்வழி நேரம் , t என்பது அப்பொருளின் 
M 

நேரக்கோணம் எனில் = t + a [ 1 ) 
மேற்குப் 

பக்கம் t + a ன் மதிப்பு 360 க்கு அதிக 
t G 

மாக இருப்பின் மீன்வழி 

நேரத்தை t + & – 360 எனக் 
P 

மே கொள்ள வேண்டும் . ஏனெனில் 
வட 

இதன் அளவு முறையில் தேதி 
துருவம் 

கள் கிடையாது . 

ஒரு விண்பொருளின் 

ஏற்றம் நமக்குத் தெரிந்ததாக 
படம் 8.1 

இருந்தால் அப்பொருள் உச்சி 
வட்டத்தை மேற்புறம் தாண்டும் போது , அதன் நேரக்கோணம் 
பூச்சியமென்பதால் அச்சமயம் மீன்வழி நேரமும் அப்பொருளின் வல 
ஏற்றமும் சமம் . மீன்வழி நேரத்தைக் கணக்கிட இது ஒரு முறை 
யாகும் . விண்பொருள் காட்சி சாலைகளில் ( observatories ) மீன்வழி 
நேரத்தைக் காட்டும் கடிகாரங்கள் உள்ளன . படத்தில் பூமியின் 
ஒரு பாகம் காட்டப்பட்டுள்ளது . 


கி 


Za 


வல 


N 


A 


2 


படம் 8.2 


0. என்பது பூமியின் மையம் , G என்பது கிரீனிச்சு , A என்பது 
பார்வையிடம் ( Place of observation ) என்க . 07 என்பது வட 
துருவத்தை நோக்கியுள்ளது . LM.N என்னும் பெருவட்டம் நீல 
தடுக் கோட்டைக் குறிக்கிறது . ZGM , GAN என்ற பெருவட்டங்கள் 


நேரக்கணிப்பு , பிற்போக்கு , அச்சலைவு 


209 


முறையே கிரீனிச்சிலும் , பார்வை இடத்திலும் உச்சிவட்டங்கள் . 
இவ்விரண்டிற்கும் இடையேயுள்ள கோணமே பார்வை இடத்தின் 
தீர்க்க ரேகையாகும் படத்தில் இது கிரீனிச்சுக்குச் கிழக்கில் 
குறிக்கப்பட்டுள்ளது . 
கிரீனிச்சில் அப்போதைய மீன்விழி நேரம் 

= 70m , ZGM ஆகிய பெருவட்டங்களுக்கு இடையே உள்ள 
கோணம் ( மணிகளில் ) 


= LM ( மணிகளில் ) 
பார்வையிடத்தின் அப்போதைய மீன்விழி நேரம் 

= 70m = , ZAN ஆகிய பெருவட்டங்களுக்கு இடையேயுள்ள 
கோணம் ( மணிகளில் ) 


= LN ( மணிகளில் ) 
எனவே பார்வையிடத்தில் மீன்வழி நேரம் 

= ( அதேசமயத்தில் கிரீனிச்சில் மீன் வழி நேரம் ) + ( பார்வை 
யிடத்தின் தீர்க்க ரேகை ( மணிகளில் ) 
இதனால் கொடுத்துள்ள சமயத்தில் கிரீனிச் மீன் வழி நேரமும் 
பார்வையிடத்தின் தீர்க்க ரேகையும் தெரிந்திருந்தால் , பார்வை 
யிடத்தின் மீன் வழி நேரம் கணக்கிடப்படும் . 


83 தோற்ற ஞாயிற்று நேரம் 

சூரியனின் நேரக் கோணத்தை தோற்ற ஞாயிற்று நேரம் என் 
கிறோம் . சூரியனின் மையப்புள்ளி , பார்வை இடத்தின் உச்சி 
வட்டத்தை அடுத்தடுத்து ( மேற்புறமாக ) தாண்டும் கால அளவு 
ஒரு தோற்ற ஞாயிற்று நாள் ( apparant solarday ) ஆகும் . நாழிகைக் 
கோள் ( sundial ) இதனை அளக்கிறது . இது நாளுக்கு நாள் மாறு 
படும் கால அளவு . மிகப்பெரிய தோற்ற ஞாயிற்று நாளுக்கும் 
( டிசம்பர் 24 ) மிகச்சிறிய தோற்ற ஞாயிற்று நாளுக்கும் ( செப்டம்பர் 
16 ) உள்ள வித்தியாசம் 66 6-53 8 = 12 8 அல்லது 51 நொடிகள் . 
இக்காரணத்தினால் தோற்ற ஞாயிற்று நேரத்தைக் காட்டக்கூடிய 
கடிகாரத்தை ஆக்குவதே மிக்க கடினம் . எனவே இது வானியலில் 
பயன்படுத்தப் படுவதில்லை . 


8.4 சாாசரி ஞாயிற்று நேரம் 

1898.ல் சைமன் நியூகோம்பு என்பவர் சராசரிச் சூரியன் ( mean 
sun ) என்ற புதிய விண்பொருளை மேற்கொண்டார் . இது மெய்யான 
விண்பொருளல்ல , கருத்துதான் என்பதை நினைவில் வைக்க . 

உ - 14 


210 


உயர்நிலை வானவியல் 


நடுக்கோட்டுப் பாதையில் மீன்வழி நிலையான வேகத்தில் ( Constant 
siderial motion ) செல்வதாகக் கொள்ளப்படுகிறது . மேலும் இதன் 
வலஏற்றத்தை ( கூடியவரை ) உண்மை சூரியனின் வல ஏற்றமாக 
இருக்குமாறு செய்யப்பட்டுள்ளது . உண்மைச் சூரியனுக்கு மீன்வழி 
வேகம் நிலையானதல்ல என்பதால் , சராசரிச் சூரியனின் மீன்வழி 
வேகமானது . 1900 - ம் ஆண்டு ஜனவரி மாதம் பகல் 12 - மணிக்கு 
உண்மைச் . சூரியனுக்கு எந்த மீன்வழி வேகம் இருந்தநோ அந்த 
மீன் வழி வேகமாகக் கொள்ளப்பட்டுள்ளது , 
பார்வையிடத்தில் 

சராசரிச் 

சூரியனின் நேரக்கோணமே 
உள்ளூர் நேரம் ( Local time ) எனப்படும் . கிரீனிச்சின் உள்ளூர் 
நேரம் பொது நேரம் ( universal time U.T. ) எனப்படுகிறது . பொது 
நேரமானது நள்ளிரவில் தொடங்கி , 0 முதல் 24 மணி வரை கணக் 
கிடப்படுகிறது . சராசரி ஞாயிற்று நாள் சராசரி மீன்வழி நாளை விட 
3 - நிமிடம் 56-56 நொடிகள் ( மீன் வழி அலகுகள் ) நீண்டிருக்கும் . 
தேசீயப் பஞ்சாங்கங்களில் ( National Ephemeris ) சராசரி ஞாயிற்று 
நேரத்தைச் சராசரி மீன் வழி நேரமாக மாற்றுவதற்கான அட்டவணை 
கள் தரப்பட்டுள்ளன . 


தோற்ற ஞாயிற்று நேரத்திற்கும் , சராசரி ஞாயிற்று நேரத் 
திற்கும் உள்ள வித்தியாசம் காலச் சமன்பாடு ( equation of time ) 
எனப்படும் . இது சராசரி ஞாயிற்றின் வல ஏற்றத்திற்கும் , தோற்ற 
ஞாயிற்றின் வல ஏற்றத்திற்கும் , உள்ள வித்தியாசமாகும் . 

எடுத்துக்காட்டு -1 . மீன் வழிநேரம் = சராசரி ஞாயிற்று நேரம் 
+12 மணி + சராசரி சூரியனின் வல ஏற்றம் என்று காட்டுக . 


சராசரி ஞாயிற்று நேரம் = சராசரி ஞாயிற்றின் நேரக் கோணம் 
+12 மணி . 

( 2 ) 


எனவே ( 1 ) ன்படி இதன் உண்மை புலப்படுகிறது . 


கால 


பெரிய இடைவெளிகளை 

அளக்க , வருடங்களும் , 
நூற்றாண்டுகளும் பயன்படுகின்றன . மீன் வழி வருடம் என்பது , 
சூரியனிலிருந்து நோக்குங்கால் , பூமியானது சூரியனை ஒருமுறை 
சுற்றியபின் நட்சத்திரங்களுக்கிடையில் அதே இடத்தை அடைவ 
தற்கான காலமாகும் . அயனாந்த வருடம் ( tropical year ) என்பது . 
சராசரிச் சூரியன் அடுத்துத்தடுத்து சராசரி மேட முதற்புள்ளியினைக் 
கடக்க ஆகும் காலம் . அண்மை நிலை ஆண்டு ( anomalistic year ) 
என்பது , பூமியின் பாதையில் பூமியானது அண்மைப் புள்ளியிலிருந்து 
கிளம்பி மறுபடி அண்மைப்புள்ளிக்கு வந்து சேரும் கால இடை 
வெளியாம் . இவ்வருடங்கள் எல்லாம் ஒரே கால அளவைக் குறிப்ப 


தில்லை . 


நேரக்கணிப்பு, பிற்போக்கு , அச்சலைவு 


211 


ஜூலியன் , 

நூற்றாண்டில் சரியாக 36525 சராசரி ஞாயிற்று 
நாள்கள் உள்ளன . கிரிகொரியின் நூற்றாண்டில் சரியாக 365 24-25 
சராசரி ஞாயிற்று நாள்கள் உள்ளன . மேலும் என்பது 1900 ம் 
ஆண்டு ஜனவரி 0 • 5 U.T. லிருந்து கணக்கிடப்பட்ட நூற்றாண்டு 
களின் எண்ணிக்கையெனில் , 


F 


அயனாந்த வருடம் = 365-24219879 - .00000614 T சராசரி 

ஞாயிற்று நாள்கள் 
மீன் வழி வருடம் = 365.25636042 + .00000011 T 
அண்மை நிலை ஆண்டு = 365.25964134 + 00000304 T 


நியூகோம்பு இவற்றைக் கணக்கிட்ட முறையைச் சுருக்கமாகக் 
காண்போம் . 


. 


1900 - ம் வருடம் ஜனவரி மாதம் 0.5 தேதி U.T இலிருந்து 
ஜூலியன் நூற்றாண்டுகளுக்குப் பின்னர் பூமியைப் பொறுத்து 
சூரியனின் 

தோற்றத்தின் சராசரி நெடுங்கோட்டுக் கோணம் 
L எனில் 


L = 279 ° 41 48 " .04 + 129602768 ".13 T + 1 "-08972 ( 2 ) 
என்று . 

நியூகோம்பு கணக்கிட்டார் . இந்த அளவில் பிறழ்ச்சி 
( aberration ) நீக்கப்பட்டுள்ளது . அயனாந்த வருடம் என்பது L- ன் 
அளவு 360 ° அதிகமாவதற்கான காலமாகும் . இது 81 ஜூலியன் 
நூற்றாண்டுகள் எனில் , 


L + 360 ° 279 ° 41 481.04 + 129602768 ." 13 ( 1 + 8T ) +1 , " 089 
( T + 8T ) . இதிலிருந்து (8T ) " ஐத் தள்ளியபின் கிடைப்பது , 


8T = 


360X60X60 " 
12960 2768".13 + 2" . 1787 ஜூலியன் நூற்றாண்டுகள் 
1296000X365.25 

சராசரி ஞாயிற்று நாள்கள் 
1296027.6813+ 02178 T 


= 


எனவே 

129600x365-25 
அயனாந்த வருடம் = 

{ 1296027.6813-02178T } 
1296027-68138 ) 

சராசரி ஞாயிற்று நாள்கள் 
( 365.24219879 - 000006147 ) சராசரி ஞாயிற்று நாள்கள் . 

அயனாந்த வருடத்தில் நெடுங்கோட்டுக் கோணத்தில் 
பிற்போக்கு ( general precession ) 50 "-2482 + 0 " .02227 


பொதுப் 


. 


. 


212 


உயர் நிலை வானவியல் 


என்று நியூகோம்பு கணக்கிட்டார் . இதன்படி , ஒரு ஜூலியன் 
வருடத்தில் இப்பிற்போக்கு x " எனில் 

365.25 
50-2482 + .0222T 365.24219879 - .00000614T 


* 


அதாவது 

x = 50 " .2493 + 0 " .0222T 
இதனால் சூரியனின் மீன்வழி சராசரி இயக்கம் 

n = 1295977.4320-0-000403T செகண்டுகள் /ஜூலியன் வருடம் 
என்றும் இதிலிருந்து 

365.25X1296000.000 
மீன்வழிவருடம் = 

129577.4320-0.000403 T 
= 365.25636042 + 0.000000117 சராசரி ஞாயிற்று நாள்கள் . 
என்றும் . வல ஏற்றத்தில் பிற்போக்கு ஒரு ஆண்டில் 46.0636 + 
0279T செகண்டுகள் என்றும் நியூகோம்பு கணக் கிட்டார் ; 
இதிலிருந்து சராசரிச் சூரியனின் வல ஏற்றத்தைக் கணக்கிட்டார் . 


சராசரிச் சூரியனின் வல ஏற்றம் - : 

a = ao + HT + 1.39472 
என்று கொண்டார் . இங்கு ao , 1 ஆகியவைகளைச் 
எடுத்துக்கொள்ள வேண்டும் . 


( 5 ) 


சரியானபடி 


பிறழ்ச்சி ( aberration )யின் மதிப்பு 20-50 செகண்டுகள் என்று 
கொண்டால் சூரியனின் தோற்றத்தின் நெடுங்கோட்டுக்கோணம் L 
= L - 20 " 50 , அதாவது , 
L = 279 ° 41 27 " .54 + 129602768 " -13T + 1 " .089T2 

( 6 ) 


சமமாக 


ஆகும் . சராசரிச் சூரியனின் வல ஏற்றமும் உண்மைச் சூரியனின் 
நெடுங்கோட்டுக் கோணமும் தோராயமாகச் 

இருக்க 
வேண்டும் என்று கருதினால் 

a . = 279 ° 41 27. " 54 

p = 129602768 " .13 
என்று எடுத்துக்கொள்ளலாம் . இவ்விதமாக , சராசரிச் சூரியனின் 
வல ஏற்றம் 
= 279041 27 " .54 + 129602768 " . 13T + 1 " .394T2 

( 7 ) 


ஆகும் . ( 6 ) , ( 7 ) ம் சமன்பாடுகளைக் கவனிக்க . இவற்றில் முதலிரண்டு 
உறுப்புகள் மட்டுமே சமமாக உள்ளன . மூன்றாம் உறுப்பில் தன் 


213 


நேரக்கணிப்பு , பிற்போக்கு , அச்சலைவு 


குணகங்கள் மாறுபட்டுள்ளன . இதனால் T = 10 ஆக இருக்கும் 
போது இலும் I இலும் ஏற்பட்ட வித்தியாசம் ( 139-4- 108.9 ) 
செகண்டுகள் , அதாவது 1000 வருடங்களில் சராசரிச் சூரியன் 
உண்மைச் சூரியனை விட 30.5 செகண்டுகள் ( கோண அளவில் ) 
அதாவது 2.03 செகண்டுகள் ( கால அளவில் ) பின் தங்கி விடுகிறது . 
சராசரிச் சூரிய நாளினை நிலையான ( conttant ) கால இடைவெளி 
யாகக் கருதவேண்டுமாயின் இத்தகைய வித்தியாசம் ஏற்பட்டே 
தீரும் . 


* 


ஒரு ஜூலியன் நூற்றாண்டில் , சராசரிச் சூரியனின் வலஏற்றம் . 


12960 2768".13 + 2".788T செகண்டுகள் ( கோண அளவில் ) 
அதிகமாகிறது . அதாவது 86401849.542 + 08.1858T ( கால அளவில் ) 
அதிகமாகிறது . 


எனவே ஒரு சராசரி ஞாயிற்று நாளில் வல ஏற்றத்தில் மாற்றம் 
86401841.542 + 0.1858T 

= 3G • 56 * . 555360 + 58.09 X 106 " T 
36525 
எனவே ஒரு பார்வையிடத்தின் வலஏற்றம் , ஒரு சாசரி ஞாயிற்று 
நாளில் 24 - மணி அதிகமாவதற்குப் பதிலாக ( 24 + x ) காலம் அதிக 
மாகிறது . எனவே ஒரு சராசரி ஞாயிற்று நாள் = ( 24 மணி 3G . 
56.555 360 செ +.00000509 T செ .) மீன் வழி அலகுகள் . இதிலிருந்து , 
ஒரு 

சராசரி மீன்வழி நாள் ( 23 மணி 56 நி . 04. 090538 
--08000 00506T செ . ) சராசரி ஞாயிற்று அலகுகள் என்று பெறலாம் . 


தீற்போது வல ஏற்றத்தில் பிற்போக்கு ஒரு ஜுலியன் நூற்றாண் 
டிற்கு 4608-60 + 2-79T செகண்டுகள் என்று கொள்ளுகிறார்கள் 
இதனால் , நடுக்கோட்டில் சராசரிச் சூரியனின் நிலையான மின்வழி 
வேகம் ஒரு நூற்றாண்டுக்கு - செகண்டுகள் என்று கொண்டால் , 
( 6 ) ம் சமன்பாட்டிலிருந்து 

+4608.60 = 129602768.13 


எனவே 4 = 129598159.53 


அதாவது ஒரு ஜுலியன் நூற்றாண்டில் பூமியானது 36625 சுற்று 
களுக்குச் சுமார் 1840.47 செகண்டுகள் ( அதாவது 129600000-00- ) 
குறைவாகச் சுற்றுகிறது . இதனால் பூமி தன்னைத் தானே ஒரு 
சராசரி ஞாயிற்று நாளில் 1.002737811906 சுற்றுகள் அதாவது 
6.30038748672 ரேடியன்கள் சுற்றுகிறது என்றும் , ஒரு சுற்றுக்கு 
23 மணி 56 நி 04.098904 செகண்டு சராசரி ஞாயிற்று நேரம் எடுத்துக் 
கொள்கிறது என்றும் கணக்கிடலாம் . 


214 


உயர் நிலை வானவியல் 


8.5 பஞ்சாங்க நேரம் 

இது வரை நம் ஆராய்ச்சியில் , பூமி தன்னைத்தானே துருவ 
அச்சினைச் சுற்றி ஒரு சீரான வேகத்தில் சுழல்வதாகக் கொண்டோம் . 
சமீப காலத்தில் சந்திரன் , சுக்கிரன் , புதன் போன்ற விண் பொருள் 
களின் பல காட்சிப் பதிவுகளின் மூலம் , இச் சுழல் வேகம் நிலையான 
தல்ல என்று முடிவு செய்துள்ளனர் . எனவே சாராசரி ஞாயிற்று 
நேரமானது , விண்பொருள் இயக்கவியலுக்கான நியூட்டனின் கால 
அளவைக் குறிக்காது . இதற்காக , பஞ்சாங்க நேரம் ( Ephemeris 
time - E.T . ) என்ற ஒன்றினை வரையறுத்துள்ளனர் . இதன் தொடக்கச் 
சமயம் , பொது நேரத்தின் தொடக்கச் சமயமான 1900 வருடம் 
ஜனவரி மாதம் 0-5 - ம் நாள் . கொடுத்துள்ள சமயத்தில் பஞ்சாங்க 
நேரம் T ( நூற்றாண்டுகளில் ) ( 3 ) ம் சமன்பாட்டின்படி நிறுவப் 
படுகிறது . சுமார் ஐம்பது வருடங்களில் சராசரி ஞாயிற்று நேரத் 
திற்கும் , பஞ்சாங்க நேரத்திற்கும் அரை நிமிடம் வித்தியாசம் ஏற் 
பட்டுள்ளது . ஒரு பஞ்சாங்க செகண்டு என்பது 1900 - வருடம் 
ஜனவரியன்று கிரீனிச்சில் பகல் உச்சி வேளையின் அயனாந்த வருடத் 
தில் 31556925.9747 - ல் ஒரு பங்கு ஆகும் . 

அதாவது கடந்த 200 
ஆண்டுகளில் சராசரி ஞாயிற்று செகண்டுகளில் கூட்டுச் சராசரி 
86400 செகண்டுகள் கொண்டது ஒரு பஞ்சாங்க நாள் . 

காட்சிப் பதிவுகளினால் அளப்பதற்கு எளிதானது மீன்வழி நேரம் . 
சராசரி ஞாயிற்று நேரம் அடுத்தபடியானது . பஞ்சாங்க நேரம் 
அளப்பதற்கு எளிதல்ல . சராசரி ஞாயிற்று நேரத்துடன் 

24 * .349 + 728-3165T + 29 * .949T 
என்ற நேர அளவைக் கூட்டினால் பஞ்சாங்க நேரம் கிடைக்கும் . 

பஞ்சாங்க நேரத்தைக் காட்டும் கடிகாரங்களை ஆக்க முயற்சிகள் 
எடுத்து வருகிறார்கள் . சீசியம் கடிகாரங்கள் ( Cesium clocks ) இவ் 
விடத்தில் துணை புரியக்கூடும் . 
8.6 பிற்போக்கும் ( Precession ) , அச்சலைவும் ( Nutation ) 

பல நாள்கள் பார்வைக்குள்ளான மீன்களின் நெடுக்கோட்டுக் 
கோணங்கள் ஒரு வருடத்துக்குச் சுமார் 50 " .3 செகண்டுகள் வீத 
மிகையாகிறது தெரியவரும் . இந்த மீன்களின் குறுங்கோட்டுக் 
கோணங்கள் மாறுவதில்லை . இதனால் மேடமுதற்புள்ளி 7 தோற்றப் 
பாதையில் பின்னோக்கிச் செல்வது 

செல்வது புலப்படுகிறது . இதற்குப் 
பிற்போக்கு என்று பெயர் . பிற்போக்கை முதன் முதல் கண்டு 
கூறியவர் கி . மு . இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஹிப்பார்க்கசு 
( Hipparchus ) என்ற கிரேக்க வானியல் அறிஞர் ஆவார் . 

சூரியனைச் சுற்றி பூமியானது ஒரு தளத்தில் செல்கிறது . என்றும் , 
இத்தளமே தோற்றப்பாதைத் தளம் என்றும் கூறினோம் . இரு 


நேரக்கணிப்பு , பிற்போக்கு , அச்சலைவு 


215 


பொருள் இயக்கத்தில் இது மெய்யான கூற்று . ஆனால் பலபொருள் 
இயக்கத்தில் இது சராசரியாக மெய்யே தவிர , சரியான மெய்க் 
( exactly true ) கூற்று அல்ல . மற்ற கிரகங்களின் ஈர்ப்பு விசையினால் 
தோற்றப்பாதைத் தளம் அசைகிறது . சந்திரனின் ஈர்ப்புவிசையும் 
இங்கு முக்கியமானது . இதனால் பூமியின் மையப் புள்ளியானது 
தோற்றப்பாதைத் தளத்திலிருந்து மேலும் கீழாகச் சிறிது ( சுமார் 0-1 
செகண்டுகள் ) அசைந்து செல்கிறது . எனவே ஒவ்வொரு நேரத் 
திலும் ஒவ்வொரு தோற்றப் பாதைத்தளம் ஏற்படுகிறது . மேலும் 
மற்றக் கிரகங்களின் ஈர்ப்புவிசையினால் இத்தளம் ஒரு நூற்றாண்டில் 
சுமார் 47 செகண்டுகள் சுற்றுகிறது . அதாவது , 1900 - ம் வருடம் 
ஜனவரி 0.5 நாளிலிருந்து 1 ஜுலியன் நூற்றான்டுகள் கழிந்த பின்னர் 
தோற்றப்பாதைத்தளம் ஒரு வருடத்தில் 0-4711-0 " 00077 மாறு 
படுகிறது . இதனால் ஏற்படும் பிற்போக்கினை , கிரகப் பிற்போக்கு 
( Planetary precession ) என்று குறிப்பிடுவோம் . 


பூமியின் அச்சு , விண்வெளியில் இயங்குகிறது . பூமியின் வடிவம் 
முற்றும் கோளவடிவமல்ல என்பதால் , சூரியன் , சந்திரன் ஆகியவை 
களின் ஈர்ப்பு விசையினால் பூமியின் நெடுங் கோட்டுத் தளங்களில் 
சில சுழலினை ( couple ) கள் ஏற்படுகின்றன . இதனால் பூமியின் 
அச்சு அசைகிறது . இதன் விளைவாக பூமியின் நடுக் கோட்டுத் 
தளம் அசைகிறது . நியூட்டன் தான் முதன்முதலாக இந்த உண் 
மையை இயக்கவியல் முறையில் விவரித்தார் . இதன்படி பூமியின் 
அச்சின் இயக்கம் இரு கூறுகளாகப் பிரிக்கப்படுகிறது . ஒன்றின்படி 
வருடத்துக்குச் சுமார் 50 " வீதம் தோற்றப் பாதைத் தளத்தின் 
அச்சைச் சுற்றி பூமியின் சுழலச்சு பின்னோக்கிச் செல்கிறது . 
இதற்குச் சூரிய சந்திரப் பிற்போக்கு ( luni - solar precession ) என்று 
பெயர் . சூரிய 

சந்திர பிற்போக்கு , கிரகப்பிற்போக்கு ஆகிய 
இரண்டின் கூட்டு விளைவு , பொதுப் பிற்போக்கு ( general precession ) 
எனப்படும் . மொத்தத்தில் மேடமுதற்புள்ளியானது தோற்றப்பாதைத் 
தளத்திலும் , நடுக்கோட்டுத் தளத்திலும் ஆண்டுக்குச் சுமார் 50 " 
பின்னோக்கிச் செல்கிறது . மேலும் இவ்விரு தளங்களுக்கிடையே 
யுள்ள கோணம் ஆண்டுக்கு 0 " .47 குறைத்து வருகிறது . 

சூரியன் சந்திரன் ஆகியவற்றின் ஈர்ப்புவிசைகளின் மற்றொரு 
விளைவாக , சுழலச்சு சிறு அசைவுகளுக்குள்ளாகிறது . இதனை அச் 
சலைவு என்கிறோம் . இதனால் மேடமுதற் புள்ளியும் , சாய்வுக் கோண 
மும் , சிறு அசைவுகள் பெறுகின்றன . 

மேடமுதற்புள்ளியின் பிற்போக்கின் விளைவாக , விண்பொருள் 
களின் வல ஏற்றம் , சரிவுக் கோணம் , நெடுங்கோட்டுக் கோணம் 
ஆகியவை மாறுகின்றன . 

நியூகோம்பின் ஆராய்ச்சிகளின்படி 
பொதுப் பிற்போக்கினால் 1900 ஜனவரி மாதம் 0.5 நாளுக்குப்பின் 


116 


உயர் நிலை வானவியல் 


T நூற்றாண்டுகள் கழித்து நெடுங்கோட்டுக் கோணத்தில் ஏற்படும் 
மாறுதல் வருடத்திற்கு 

50 " -2564 + 0 " -0222 1 ஆகும் . 
வல ஏற்றத்தில் ஏற்படும் மாறுதல் வருடத்திற்கு 

46 " .0850 + 0 " .02791 

சாய்வுக்கோணம் ( = 23 ° 27 . 08 " . 26-46 " .86451 தோற்றப் 
பாதைத் தளம் ஒரு வருட இடைவெளியில் மாறுகிறது அல்லவா ? 
பழைய இடத்திற்கும் , புதிய இடத்திற்குமிடையேயுள்ள கோணம் 
0 " .4711-0 " .0007 T 

என்று 

நியுகோம்பு கணக்கிட்டுள்ளார் . 
இவ்விதம் தோற்றப்பாதைத் தளமும் , நடுக் கோட்டுத் தளமும் 
தொடர்ந்து மாறி வருகின்றன . ஆயினும் கொடுத்துள்ள நேரத்தில் 
தோற்றப் பாதைத் தளத்திற்கும் , நடுக் கோட்டுத் தளத்திற்கும் 
நிலையான இடங்கள் இருக்கும் . இவையே அன்றைய சராசரி மேட 
முதற் புள்ளியையும் , நடுக் கோட்டுத் தளத்தையும் ( mean equinox 
and equator of date ) நிறுவுகின்றன . இதற்காக 1900 ஜனவரி 0.5 
அல்லது 1950 ஜனவரி 0-5 நாள் எடுத்துக் கொள்ளப்படும் . இந்த 
நேரத்திய அச்சுகள் நிலையான அச்சுகள் ; அவற்றை இயக்கவியலில் 
பயன்படுத்தலாம் . 


- 


8.7 ஆய்லர் கோணங்கள் 

0X , 07 , 07 என்பன நிலையான அச்சுகள் என்க . 07 ஐச் 
சுற்றி ( அளவு கோணத்திற்கு மற்ற இரு அச்சுகளையும் சுற்றி 0X1, 
011, 07 என்ற அச்சுகளைப் பெறுக : பிறகு 071 ஐச் சுற்றி 8 அளவு 
கோணத்திற்கு மற்ற இரு அச்சுகளையும் சுற்றி , 0X , 071 07 என்ற 
அச்சுகளைப் பெறுக கடைசியாக , 07 ஐச் சுற்றி Y அளவு கோணத் 
திற்கு மற்ற இரு அச்சுகளையும் சுற்றி , 0X , 0Y , 07 என்ற புதிய 
அச்சுகளைப் பெறுக . இவ்விதமாக , 0X , 07 , 07 அச்சுகளிலிருந்து 
OX , 07 , 02 , என்ற அச்சுகளைப் பெற்றுள்ளோம் . இங்கு மேற் 
கொண்ட 8 , 9 , Y ஆய்லர் கோணங்கள் எனப்படும் . படத்திலிருந்து 
ஒவ்வொரு அச்சு மாற்றத்தையும் ஒரு அணியினால் பின் வருமாறு 
விளக்கலாம் . 

X 

cos p sin 0 X 
1 

sin - cos 0 1 
Z3 0 0 

Z 
X. cos 00 - sin 0 X1 
11 0 1 0 

1 
3 sin a 0 

COS 
X 

cos Y sin Y0 
Yr 

sin Y cos Y O 11 
2 0 0 

지 


) - ( 


( 


) 


நேரக்கணிப்பு , பிற்போக்கு , அச்சலைவு 


217 


* 


ஆகிய 


இம்மூன்று 3x3 அணிகளையும் , முறையே A , B , C என்று குறித்தால் , 

X X 

17 D = CBA . இங்கு 
2 

Z3 
cos I cos ) cos Y cos I sin pcos Y - sin a cos Y 

sin 8 sin Y + cos sin Y 
D = cos I cosp sin y cos pcos Y 

sin cos Y - cos 0 sin sin Y sin a sin Y 
sin a cos ) sin e sin 

cos 
ox , oY , 07 என்பன கொடுத்துள்ள ஒரு நேரத்தில் நடுக்கோட்டு 
அச்சுகள் , 0X , 07 , 07 என்பன கொடுத்துள்ள மற்றொரு 
நேரத்தில் நடுக் கோட்டு அச்சுகள் என்றால் , மேலே விவரித்த 
முறைப்படி , விண்மீன்களின் நடுக் கோட்டுக் கூறுகளை மாற்றிக் 
கொள்ள வேண்டும் . ஏனெனில் வல ஏற்றம் , சரிவுக் கோணம் 

காட்சிகளின் மூலம் அன்றைய அச்சுத் திசைகளைப் 
பொறுத்தே கிடைக்கிறது . இயக்கவியலில் நிலையான அச்சுகள் 
தேவை என்பதனால் இவற்றை நிலையான அச்சுகளுக்கு மாற்றுவது 
அவசியமாகும் . 

ரியூகோம்பின் ஆராய்ச்சிப்படி , 1900 ஆம் ஆண்டு ஜனவரி 0.5 
நாளுக்குப் பின்னர் 1 அயனாந்த நூற்றாண்டுகள் கழித்து 

8 2004 " . 68 T_ 0 " . 4372 

= 2304 " . 25 T + 0 ". 3072 
y = 2304 ” , 25 T + 1 " . 09T 
ஆனால் , 1 ஆகியவை படத்தில் காட்டியதற்கு எதிர்ப்புறமாக 
எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

தோற்றப்பாதைக் கூறுகளிலும் இவ்விதமே மாற்றங்கள் செய்யப் 
படவேண்டும் . மாற்றச் சமன்பாடுகளிலுள்ள குணகங்கள் தேசிய 
பஞ்சாங்கங்களில் கணித்துத் தரப்பட்டுள்ளன . 


2 


88.8 . அச்சலைவும் நேரக்கணக்கும் 

OX , 07 , 07 என்பன 1900 ஆம் வருடத்திய நிலையான தோற்றப் 
பாதை அச்சுகள் . என்க . 0X அந்நேரத்திய மேட முதற்புள்ளி 
வழியே செல்கிறது . 0 என்பது பூமியின் மையப்புள்ளி . Ox , 0y , 02 
என்பன பூமியுடன் நகர்ந்து செல்லும் நிலையான நடுக்கோட்டு 
அச்சுகள் . 02 தான் பூமியின் சுழலச்சு , 02 வடதுருவத்தின் 
வழியே செல்கிறது . 0 % ஆனது கிரீனிச்சு வழியே செல்கிறது 
என்க . 

* , , " என்பன Ox , 0y , 02 - ன் ஆய்லர் கோணங்கள் எனில் , 
உ - 15 


218 


உயர்நிலை வானவியல் 


0 , , # என்பன பூமிக்குப் பொதுப்படுத்தப்பட்ட கூறுகளாகின்றன . 
பூமியின் இயக்கச் சக்தி , அதன் மையத்தைப் பொறுத்து . 

T = % A (b + p sin 8 ) +1 c ( y + pcos 6) 
இத்துடன் பூமியின் மையப் புள்ளியானது தோற்றப்பாதையில் 
நகர்வதால் பூமிக்கு அதனாலேற்படும் இயக்கச் சக்தி T = 1 M2 ம் 
இருக்கும் . எனவே , பூமியின் மொத்த இயக்கச் சக்தி 

T = Ti + 1 = A ( 2 + a sine 0 ) +1 C ( + pcos (0) + MB 
இங்கு V- ன் மதிப்பு மாறாதது . மேலும் , 1 - ல் ஆய்லர் கோணங்களோ , 
அவற்றின் வகைக் கெழுக்களோ 

கிடையாது . பூமியின்மீது 
சந்திரன் , சூரியன் ஆகியவற்றின் விசைத்தேக்கம் 

3 GM ( C- A ) 23 3 GS (C- A ) 212 
U 
2 p5 

2P15 
இங்குச் சந்திரனின் கூறுகள் ( x , y , 2 ) , p என்பது பூமிக்கும் 
சந்திரனுக்குமிடையேயுள்ள தூரம் . M என்பது சந்திரனின் திணிவு . 
3.P1 , பி என்பன சூரியனைக் குறிக்கும் . 

சந்திரனின் கூறுகள் 0X , 0Y , 0Z . ஐப் பொறுத்து ( 6 , 7 , ( ) 
எனில் , ( 8 ) -லிருந்து 

3 = sin a cos + sin a sin + cos I. 
இதில் , 7 , என்பன 6,, -ஐச் சாராதவை . இதிலிருந்து U 
ஆனது 0 , ஆகியவற்றை மட்டுமே சார்ந்துள்ளது புலப்படும் . 
எனவே , லாகிராஞ்சு சமன்பாட்டில் 1 - சமன்பாடு தருவது : 


4 , G. 2. ( i + p or e ) 


= 0 . 


8 = 


எனவே + cos ) = ஒரு மாறிலி எண் = 6 
என்க . மற்ற இரு லாகிராஞ்சு சமன்பாடுகளைக் கொண்டு பின்வரும் 
சமன்பாடுகளைப் பெறலாம் : 

Gm + , 

= pu + , 
© = 9 " .21 cos2 - 0 " - 09 cos 232 + 0 " . 55 cos 2L + 0" .09 cos 20 
- = - 17 " -23 sin 2 + 0 " -21 sin 242-1" -27 sin 21 

--0" .21 sin 26 +0 " .07 sin t1 + 0 " .13 sin ( L-ா ) 


இங்கு ட , ரு என்பன முறையே சூரியன் , சந்திரன்களின் சராசரி 
நெடுங்கோட்டுக் கோணம் என்பது சூரியனின் அண்மைப்புள்ளி 
யின் நெடுங்கோட்டுக்கோணம் . 81 என்பது சந்திரனின் சராசரி 


நேரக்கணிப்பு, பிற்போக்கு , அச்சலைவு 


219 


நெறிப்பிறழ்ச்சி . . என்பது சந்திரனின் ஏறுகோள் சந்தியின் 
நெடுங்கோட்டுக் கோணம் . இந்த ஏறுகோள் சந்தி , சுமார் 18.613 
வருடங்களில் தோற்றப்பாதையில் ஒரு முழுச் சுற்று ( பிற்போக்காகச் ) 
சுற்றுகிறது . 

இங்கு 90 - pm என்பது நெடுங்கோட்டுக் கோணத்தில் 
மொத்தச் சூரிய சந்திரப் பிற்போக்கு . 0 , என்பன முறையே 
“ சாய்வுக்கோணத்தில் அச்சலைவு ( Nutation in obliquity ) , 
* நெடுங்கோட்டுக் கோணத்தில் அச்சலைவு ( Nutation in 
longitude ) எனப்படும் . © , ஆகியவற்றின் வடிவங்களிலிருந்து , 
அவை காலவட்டச் சார்புகளைச் சார்ந்துள்ளன என்பது தெரிய 
வரும் . ( ல் மிகப் பெரிய வீச்சம் ( amplitude ) கொண்ட உறுப்பு 
17 " .23 sina . -ல் மிகப் 

-ல் மிகப் பெரிய வீச்சம் கொண்ட உறுப்பு 
9 " -21 cos 42. இவற்றின் கால வட்ட நேரம் 18.613 வருடங்கள் . 
om 80 + 0 " . 0607 T2 

என்றும் கணக்கிட்டிருக்கிறார்கள் . 
இதனால் 10 நூற்றாண்டுகளில் 8m- ல் ஏற்படும் மாற்றம் 6 
செகண்டுகளே . 

இப்போது கிரீனிச்சில் தோற்ற மீன்வழி நேரம் 1 என்க . 
90+ " என்பது 1900 ஆம் வருடத்திய ( நிலையான ) மேட முதற்புள்ளி 
யிலிருந்து அளக்கப்பட்ட கிரீனிச் மீன்வழி நேரம் என்பது நேரக் 
கோணத்தில் கிரகப் பிற்போக்கு ( planetary precession in hour 
angle ) எனில் , 

T = 90 ° + -2 
A = 121.47 T - 2 " .38 73 என்று கணக்கிட்டிருக்கிறார்கள் . 
எனவே 1 = w - i 

a - pcos 6 - i 
= --( n + ) cos ( 0m + © ) 
= o - i - pin ( cos 0m cos © - sin am sin © ) 

O ( 

cos ( am + ) 
O என்பது மிகச் சிறியது என்று நாமறிவோம் . எனவே , cos © = 1 . 
sin o = 0 என்றிடுக . 

= -i- s.cos 0m + am sin om © -j cos ( 6m + 9 ) 

-- a cos 8m என்பது வல ஏற்றத்தில் வருடாந்தரப் 
பொதுப் பிற்போக்கு ( Annual general precession ) . இதனை m என்று 
குறிப்பிடுவர் . 

m = 46 " - 0845 + 0 " . 000278t 


220 


உயர்நிலை வானவியல் 


m m 


sin an என்ற உறுப்பைா என்று குறிப்பிடுகிறார்கள் . இதுவே 
சாய்வுக் கோணத்தில் வருடாந்தரப் பொதுப் பிற்போக்கு . 

n = 20 " .04 -- 8 " . 4x10-5t 
m , 1 - ல் வரும் t என்பது ஜூலியன் 

வருடங்களில் 

கணக் 
கிடப்படும் . இதனால் n 0 - ன் மதிப்புச் சுமார் 

20X20 22 
X 

X9 

60X60 7x180 
செகண்டுகள் , அதாவது 0 ".001 - க்கும் குறைவு . இதனை விட்டு 
விட்டால் , 


= + 46 " .0845 - 0 " .000278 1 - cos 00 
என்று எழுதலாம் , கடைசி உறுப்பில் ( em + O ) - க்குப் பதிலாக 60 
என்று எழுதியதால் ஏற்படும் பிழை மிகச் சிறியது ( சுமார் .00002 ) . 

இச் சமன்பாட்டை t- ஐப் பொறுத்துத் தொகையிட , 

T = To + ot +46 " . 08451 - 0 " . 00013912 - cos 0. அல்லது , 
கால அளவையில் 

T = T0 + of + 3 * - 0723 t - 0 * . 000 00927 te_y cos 8 .. 


இதிலிருந்து நாமறிவதாவது : கிரீனிச் தோற்ற மீன் வழி நேரம் ஒரு 
சீரான வேகத்துடன் வளர்கிறது . 

வளர்கிறது . அத்துடன் , அச்சலைவினாலும் 
இது மாறுகிறது . இம்மாற்றத்தை- | cos 80 என்ற உறுப்பின் மூலம் 
அறிகிறோம் . க - ன் மீப் பெருமதிப்புச் சுமார் 17 " .23 + 1 " -27 என்ப 
தால் அச்சலைவினால் T- ல் ஏற்படும் மாற்றத்தின் மீப்பெரு மதிப்புச் 
சுமார் 1.2 ஆகும் . மேலும் , அச்சலைவினால் -ல் ஏற்படும் மாற்றம் 
கால வட்டச் சார்பாகும் . கால வட்ட நேரம் சுமார் 19 வருடங்கள் . 


அனுபந்தம் 1 


சில மாறிலிகளும் மாற்று விகிதங்களும் 


1 மைல் 


= 1.609344 கி.மீ ... 


.- 


1 கடற்பகுதி மைல் 

(( Nautical mile ) 


= 1.852000 கி.மீ. 


1 


0.304 800 மீ . 


அடி 


ஒளியின் வேகம் 


= 299792.5 கி.மீ. செகண்டு 


1 


k 


= 0.017202 098 95 


1 ஒளி - செகண்டு 


1 


வானியல் அலகு 


= 299 792.5 கி.மீ. 
= 499.012 ஒளி - செகண்டு 

( 149 598 845 + 250 ) கி.மீ. 
= 57 ° . 2957795 


1 


வானியல் அலகு 


1 ரேடியன் 


1 ° 


0.0174532925 ரேடியன் 


= 2.718 2818 


2 


= 3.14159265 


சு 


G = 


( 6.668+ • 005 ) X 10-11 நியூட்டன்கள் மீ . / கி.கி .2 


அனுபந்தம் 2 


கிரகங்களைப்பற்றிய சில விவரங்கள் 


கிரகம் 


சராசரித் 
தொலைவு 
( 107 கி.மீ-ல் ) 


மீன்வழி காலவட்ட 
நேரம் ( அயனாந்த 

நாள்களில் ) 


நடுவட்ட 

ஆரம் 
( கி.மீ - ல் ) 


திணிவு 
( பூமியின் 
திணிவு = 1 ) 


புதன் 


5.791 


87.97 


2420 


-05 


வெள்ளி 


10.821 


224.70 


6200 


-82 


பூமி 


14.96 


365.256 


6378 


1.00 


செவ்வாய் 


22.79 


686.98 


3400 


0.11 


வியாழன் 


77.83 


4332.59 


71400 


318.00 


சனி 


142.8 


10759.2 


60400 


95.22 


யூரேனஸ் 


287.2 


30687 


23800 


14.55 


நெப்தியூன் 


449.8 


60184 


22300 


17.23 


புளூட்டோ 


591.0 


90700 


7200 ? 


? 


சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சராசரித் தொலைவு 

= 1.000000232 ( 1 + 1.3x10-9 ) வா , அ . 
பூமியின் ஆரம் = ( 6378 165 + 25 ) மீட்டர்கள் . 
பூமியின் திணிவு = ( 5.977 = 0.004 ) 1024 கி.கி. 
சூரியனின் திணிவு 

= 332949.1978 
பூமியின் திணிவு 
சூரியனின் திணிவு = 1.991X1030 கி.கி. 
பூமியிலிருந்து சந்திரனுக்குச் சராசரித் தொலைவு 384405 கி.மீ. 

= 0.00257 வா . அ . 
சந்திரனின் திணிவு 

1 
பூமியின் திணிவு 

81.33 
சந்திரனின் நடுவட்ட ஆரம் = 1738 கி.மீ. 


மேற்கோள் நூற்பட்டியல் 

( BIBLIOGRAPHY ) 

அத்தியாயங்கள் 1 , 6 - க்கு 
1. Goldstein , H .: Classical Mechanics , Addison - Wesley , 

1964 . 
2. McCuskey , S.W. : Introduction to Advanced Dynamics , 

Addison - Wesley , 1959 . 
3. Synge, J.L. , and Griffith , B.A .: Principles of Mechanics, 

McGraw Hill 1959 . 
4. Whittaker , E.T .: A Treatise on the Analytical Dynamics 
of Particles and Rigid Bodies , Dover , 1944 . 

பொது வான இயலுக்கு 
1. Krasavtsev , B. and Khlyustin , B : Nautical Astronomy 

Mir , 1970 . 
2. Russell , H.N. , Dugan , R.S. and Stewart , J , Q .: 

Astronomy , Ginn & Co. , 1945 . 

சுற்றுப் பாதைகள் கணிப்பிற்கு 
1. Dubyago , A.D. : The Determination of Orbits ,, 

MacMillan , N.Y. , 1961 . 
2 Herget, P .: The Computation of Orbits, University of 
Cincinatti, 1948 . 

அத்தியாயம் 4 - க்கு 
1. Jeffries , H : The Earth , Cambridge U.P., 1949 . 
2 : Ramsey , A.S .: Newtonian Attraction , Cambridge U.P. , 

1949 . 


| 


சந்திய இயக்கக் கொள்கைகளுக்கு 
1. Brown , E.W .: An introductory Treatise on the Lunar 

Theory , Cambridge U.P. , 1896 . 
2. Brown, E. W. and Shook C.A .: Planetary Theory , 

Cambridge U.P. , 1933 . 


224 


உயர் நிலை வானவியல் 


விண்வெளி இயக்கவியலுக்கு 
1. Brouwer , D. , and Clemence , G.M .: Methods of 

Celestial Mechanics , Academic Press , N.Y. , 1961 . 
2. Danby, J.M.A .: Fundamentals of Celestial Mechanics, 

MacMillan , N.Y., 1962 . 
3. Herrick . S. , Astrodynamics, Vol. I and II, Van Nostrand 

Reinhold Co. , 1971 . 
4. Geyling, F.T. and Westerman , H.R .: Introduction to 

Orbital Mechanics, Addison - Wesley , 1971 . 
5. McCuskey, S. W. : Celestial Mechanics, Addison 

Wesley, 1963 . 
6. Moulton , F.R .: An Introduction to Celestial Mechanics, 

MacMillan , N.Y. , 1914 . 
7. Plummer , H.C .: An Introductory Treatise on Dynamical 

Astronomy, Dover , 1960 ( Reprint ). 
8. Smart, W.M .: Celestial Mechanics , Longmans, Green 

& Co. , 1953 
9. Sterne , T.E. : An Introduction to Celestial Mechanics, 

Interscience , 1960 . 


கலைச்சொற்கள் 


அ 


| 


| 


அகற்சிக் கோணம் 
அசைவற்ற தீர்வு 
அசைவுகள் 


||| 


Eccentric angle 
Unperturbed solution * 
Disturbances ,, 

Perturbations * 
Perturbing Hamiltonian 
Perturbed solution 
Nutation 
Postulates 
Primary star 
Numerical method 
Pericentric distance 
Anomalistic year 
Perihelion , Pericentre * 
Arguement of the perihelion 
Transcendental equation 
Tropical year * 


| 


| 


அசைவுதரும் ஆமில்டோனியன் 
அசைவுபெற்ற தீர்வு 
அச்சலைவு 
அடிகோள்கள் 
அடிப்படை விண்மீன் 
அட்டவணை முறை 
அண்மைத் தூரம் 
அண்மைநிலை ஆண்டு 
அண்மைப்புள்ளி 
அண்மைப்புள்ளியின் வீச்சு 
அதியியல் சமன்பாடு 
அயனாந்த வருடம் 
அன்றைய நடுக்கோடு , மேட 
முதற்புள்ளி ஆகியவற்றின் 
நிலைகள் 


| 


| 


| 


| 


Mean equator and equinox 

of date * 


ஆ 
ஆமில்டன் - ஜாகோபி சமன்பாடு 
ஆய்லர் சூத்திரம் 
ஆரைவேகம் 


Hamilton - Jacobi equation 
Euler s Formula 
Radial velocity 


இ 


| 


| 


இசைக்கோடு 
இடஞ்சுழி 
இடமாறு தோற்றம் 
இயக்கச் சக்தி 
இயக்க நிலைப் பண்பு 
யக்கமுறை வானவியல் 


Polar lige 
Anti - clockwise 
Parallax 
Kinetic energy 
Kinetic potential 
Dynamical astronomy 


--- 


- 


226 


உயர் நிலை வானவியல் 





11 
| 


இயக்கவியல் கருத்துகள் 
இயல்புத் தொகுப்பு 
இயல்பு நெறிப்பிறழ்ச்சி 
இரட்டைச் சார்பு 
இரட்டை மீன் 
இரண்டாம்படி வகைக்கெழுச் 

சமன்பாடு 
இருபொருள் இயக்கம் 


Dynamical principles 
Natural system 
True anomoly 
Even function 
Binary 
Second order differential 

equation 
Two body problem 


- 


உச்சிவட்டம் 
உந்தத் திருப்பம் 
உயர் நிலை வான இயல் 
உள்விசைகள் 
உள்ளூர் நேரம் 
உள்ளூர் மீன் வழிச் சராசரி நேர்ம் 


Meridian 
Moment of momentum 
Advanced astronomy 
Internal forces 
Local time 
Local mean siderial time 


எதிர்மாற்றம் 
எரிமீன் 


Inverse transformation 
Meteors 


ஏ 


ஏறுகோள் சந்தி 


Ascending node 


28 


ஐன்ஸ்டீன் சாரியக்கக் கொள்கை- Einstein s Theory of 

Relativity 


ஒ 


ஒருசீர் ஏறும் சார்பு 


| 


ஒருபொருள் இயக்கம் 
ஒருமை மாற்றம் 
ஒற்றை 
ஒற்றைச் சார்பு 


Monotonic increasing 

function 
One body problem 
Identity transformation 
Odd 
Odd function 


| 


Shell 


க 


கடல்நிலை ஏற்ற இறக்கம் 
கடற்பகுதி வான இயல் 


1 
| 


Tides * 
Nautical astronomy 


227 


கலைச்சொற்கள் 


-- 


Rigid bodies 
Apses 
Conservative force 
Equation of time 
Periodic time 
Quadrant 
Planetary theory 
Longitude of the orbit 


I 


|| 


|| 


|| 


கட்டிறுக்கப் பொருள் 
கவியங்கள் 
காப்பு நிலை விசை 
காலச் சமன்பாடு 
கால வட்ட நேரம் 
காற்பகுதி 
கிரகங்களை ஆராய்தல் 
கிரகத்தின்நெடுக்கோட்டு 

கோணம் 
கிரகப் பிற்போக்கு 
கிளெயிராவின் சமன்பாடு 
குத்துப் பிரிவுகள் 
குத்து வீழ்ச்சி 
குறுக்குக் கோட்டுக் கோண . 

வீச்சம் 
குறுக்குக் கோணம் 
குறுக்கு வேகம் 
கெப்ளரின் சமன்பாடு 
கொஞ்சு பாதை 
கொஞ்சு மூலகங்கள் 
கோணப்பகுதி 
கோணப்பகுதியின் பரப்பளவு 
கோணவேற்றம் 
கோணம் 
கோள வான இயல் 
கோள் ஒளிப் பிறழ்ச்சி 
கோள் மையக் கூறுகள் 


Planetary precession 
Clairaut s equation 
Components 
Orthogonal projection 
Arguement of the latitude 


. 


|| 


Latitude 
Transverse velocity 
Kepler s equation 
Osculating orbit 
Osculating elements 
Sector 
Area of the sector 
Altitude 
Longitude of the orbit 
Spherical astronomy 

Planetary aberration 
- Planeto centric co - ordinates 


|| 


|| 


-1 


|எ 


|| 


சக்தித் தொகை , 

Integral of energy 
சக்தித் தொகையீடு 
சந்திர அட்டவணைகள் 

Lunar tables 
சந்திர இயக்கக் கொள்கைகள் Lunar theories 
சமதள வளைவு 

Plane curve 
சமபக்க முக்கோணத் தீர்வு 

Equilateral triangle solution 
சராசரி இயக்கம் 

Mean motion 
சராசரிச் சூரியன் 

Mean sun 
சராசரி ஞாயிற்று நாள் 

Mean solar day 
சராசரித் தொலைவு 

Mean distance 
சராசரி நெடுங்கோட்டுக் கோணம் - Mean longitude 
சராசரி நெறிப்பிறழ்ச்சி 

Mean anomoly 


. 


228 


உயர்நிலை வானவியல் 


ப 


சராசரி மீன் வழி நேரம் 
சரிவுக் கோணம் 
சர்வதேச நீள்வளையக் கோளம் 
சனி 
சாசுவத ஈர்ப்பு விதி 


சாதாரண வகைக்கெழுச் 

சமன்பாடு 
சாய்வுக்கோணம் 
சாய்வு கோணத்தில் அச்சலைவு 
சார்பு 
சிறுவில் 
சிற்றச்சுக் கோள உரு 
சுழலிணை 
சுழல் உந்தம் 
சுழல் பரப்பு 
சுழல் வேகம் 
சுற்றுப் பாதைகள் 
சூரிய சந்திரப் பிற்போக்கு 
செய்முறை வான இயல் 


IIIIIIIIII 


Mean siderial time 
Declination 
International ellipsoid 
Saturn 
Universal Law of 

Gravitation * 
Ordinary , differential 

equation 
Obliquity 
Nutation in obliquity 
Function 
Small arc 
Oblate spheroid 
Couple 
Angular , momentum 
Solid of revolution 
Angular velocity 
Orbits in space 
Lunar solar precession 
Practical astronomy 


- 


தப்பிச் செல்லும் வேகம் 
தலைகீழ் வர்க்க விதி 
தளவளைவுப் பாதை 
தள்ளுவிசை 
தன்விழைப் படி 
தாக்களவு 
தாக்குவிசை 
திங்கள் மையக் கூறுகள் 
திசைக் கொசைன்கள் 
திசை வில் 
திசை வேகம் 
திசைவேக வளர்ச்சி வீதம் 
திட்டம் 
திணிவு 
திணிவுகளில் இரண்டாம் படிப் 

பொது அளவு 
திணிவு மையம் 
துணைக் கோள்களின் 
இயக்கத்தை ஆராய்தல் 


5IIIIIIIIIIIIIIII 


Escape velocity 
Inverse Square Law 
Plane curve 
Repulsive force 
Degree of freedom * 
Impulse 
Impulsive force 
Seleno - centric co - ordinates 
Direction cosines 
Azimuth 
Velocity 
Acceleration 
Standard 
Mass 
General perturbation of the 

second order in masses 
Centre of mass 


Satellite theory 


| 


கலைச்சொற்கள் 


229 


|||| 


துணைவட்டம் 
துணை விண்மீன் 
துருவங்கள் 
தேராக் குணகங்கள் 
தொகுதி 
தொகுதி அமைப்பு 
தொகை 
தொடக்கக் கட்டம் 
தொடக்க நிபந்தனைகள் 
தொடர்ச்சியுள்ள 
தொடர்பு பண்பு 
தொடர் மாற்றி முறை 
தொடர் முறை 
தொடுகை மாற்றங்கள் 
தொலைநோக்கிக் கூட வான இயல் 
தோற்ற இணை விண்மீன்கள் 
தோற்ற ஞாயிற்று நாள் 
தோற்றப்பாதை 
தோற்றப் பாதைக் கூறுகள் 
தோற்றப்பாதைத் தளம் 
தோற்றப்பாதையின் சரிவு 
தோற்ற மீன்வழி நேரம் 


Auxiliary circle 
Companion 
Poles 
Undetermined coefficients 
Group 
Group structure 
Integral 
Epoch * 
Initial conditions 
Continuous 
Associative law 
Reversion of series method 
Series method 
Contact transformations * 
Observatory astronomy 
Visual binaries 
Apparent solar day 
Apparent orbit , ecliptic 
Ecliptic co -ordinates 
Plane of the ecliptic 
Obliquity of the ecliptic 
Apparent siderial time 


|| 


|| 


|| 


ந 


நகரும் தடைகள் 
நடுக்கோடு 
நடுக்கோட்டின் ஆரம் 
நடுக்கோட்டுக் கூறுகள் 
நடுக்கோட்டுத் தளம் 
நாழிகைக் கோல் 
நியமனச் சமன்பாடு 
நியமன மாறிலிகள் 
நிலை 
நிலைச்சக்தி , நிலைப்பண்புச் சக்தி 
நிலைத்திருக்கும் ( வடிவில் ) 
நிலைமச் சுழல்திறன் 
நிலைமப் பெருக்கம் 
நிலைமம் 
நிலையான 


||||||||| 


Moving constraints 
Equator 
Equatorial radius 
Equatorial co -ordinates 
Plane of the equator 
Sun dial 
Canonical equation 
Canonical constants 
Configuration 
Potential energy 
Covariant 
Moment of inertia 
Product of inertia 
Inertia 
Finite 


! 


230 


உயர்நிலை வானவியல் 


|| 


= 


நிறை நுண்ணெண் 

Perfect differential 
நீள்கால அசைவு 

Secular perturbation 
நீள்காலப் போக்குடையன 

Secular 
நீள்வளையம் 

Ellipse 
நீள்வளையப் பாதையில் விரிவுகள்- Expansions in an elliptic 

orbit 
நுணுக்கமான 

Accurate 
நுண் தொடுகை மாற்றங்கள் 

Infinitesimal contact trans 

formations 
நெடுங் கோட்டுக் கோணம் 

Longitude of the ascending 

node 
நெடுங் கோட்டுக் கோணத்தில் 
அச்சலைவு 

Nutation in longitude 
நெடுங் கோட்டுக் கோணம் 

Longitude of the perihelion 
நட்டச்சு 

Major axis 
நேரக் கோணம் 

Hour angle 
நேர்கோட்டு உந்தம் 

Linear momentum 
நேர்கோட்டுத் தீர்வு 

Straight line solution 
நேர்த் தூர விதி 

Law of direct distance 
நேர்மாறுகிறது 

Directly varies 


|| 


III 


பஞ்சாங்க நேரம் 
பரப்பளவுத் தொகையீடுகள் 
பரிதிமையக் கூறுகள் 
பரிமாணம் 
பருமம் 
பல பொருள் இயக்கம் 
பாதையின் போக்கு 
பாப்பு உருவம் 
பாயிசான் அடைப்புகள் 
பார்வையிடம் 
பிரவுன் முறை 
பிற்போக்கு 


| 
TTTTTTTTTTI 
II 
II 


Ephemeries Time ( E.T. ) 
Integral of area 
Heliocentric co - ordinates 
Size 
Volume 
N -body problem 
Orientation 
Pfaff s expression 
Poisson brackets 
Place of observation 
Brown s method 
Precession , retrograde 

motion 
Aberration 
Geographic latituda 


பிறழ்ச்சி 
புவிமீது குறுக்குக் கோட்டுக் 

கோணம் 
புவிமேற்பகுதி வான இயல் 
புவிமையக் கூறுகள் 


Geodetic astronomy 
Geocentic co - ordinates 


கலைச்சொற்கள் 


231 


பொது அசைவுகள் 
பொது நேரம் 
பொதுப்படுத்தப்பட்ட கூறுகள் 
பொதுப்படுத்திய விசை 
பொதுப் பிற்போக்கு 


11||| 


General perturbations 
Universal Time ( U.T. ) 
Generalised co - ordinates * 
Generalised force * 
General precession 


மகல்லா சூத்திரம் 
மட்டப்படுத்து எண் 
மாறாது 
மாறிகளைப் பிரித்தல் முறை 


9|| 


* 
. 


மீன் வழி நாள் 
மீன் வழி நேரம் 
மீன் வழி மணி 
முக்கிய நிலைம அச்சுகள் 


|||| 


||||| 


முக்கிய நிலைமச் சுழல் திறன்கள் 
முதலச்சு 
முதற்படித் தோராயப் பாதை 
முப்பட்டை 
முழுமைத் தொகுப்பு 
முழுக்கள் 
மூலகங்களில் மாற்றங்கள் 
முற்போக்கு 
மூல்டன் முறை 
மூன்று கூறுகள் 
மெய்ப் பாதை 
மேட முதற்புள்ளி 
மேற்படி 
மையச் சமன்பாடு 
மையவகற்சி 
மையவகற்சி நெறிப்பிறழ்ச்சி 
மைய விசை 
மொத்த சக்தி 
மொத்தம் 


Maccullagh Formula 
Flattening 
Invariant 
Method of separation of 

variables 
Siderial day 
Siderial time 
Siderial hour 
Principal axes of inertia 

at 0 . 
Principal moment of inertia 
Initial line 
Preliminary orbit 
Prism 
Holonomous system 
Integers 
Variation of elements 
Direct motion 
Moultan s method 
Co - ordinates 
True orbit 
First point of aries 
Higher order 
Equation of centre 
Ellipticity 
Eccentric anomoly 
Central force 
Total energy 
Resultant 


|||||||||| 


4 


ர 


ரேடியோ வான இயல் 


- 


Radio astronomy 


232 


உயர் நிலை வானவியல் 


ல 


லாகிராஞ்சியன் 
லாகிராஞ்சு அடைப்பு 
லாகிராஞ்சு கிரக இயக்கச் 

சமன்பாடு 
லாம்பாட்டுத் தேற்றம் 
லஜாந்திரே சார்புகள் 
லஜாந்திரேயின் முதற்பிரிவு 
துணைச்சார்பு 


Legrangian 
Legrangian brackets 
Legrange s planetary 

equation 
Lambert s theorem 
Legendre functions 
Associated Legendre 

function of the first kind 


|| 


வ 


. 


வடிவில் நிலைத்துள்ள 
வல ஏற்றம் 
வளரும் சார்பு 
வால் மீன் 
வான இயல்பியல் 
வான இயல் அலகு 
வான ஊர்தி வான இயல் 
வானக் குறுங்கோட்டு அளவு 
வான் கோளம் 
வான் நெடுங்கோடு அளவு 
விசை 
விசைத் தேக்கம் 
விசைத் தேக்கச் சார்பு 
விசையின் விதி 
விசை வெளி 
விண்பொருள் தொடக்கவியல் 
விண்வெளி இயக்கவியல் 
விரிவுபடுத்திய புள்ளிமாற்றம் 


||IIIIIIIIIIIIIIIIIII2 


Covariant * 
Right ascension 
Secular term 
Comet 
Astrophysics 
Astronomical unit 
Aviation astronomy * 
Celestial latitude 
Celestial sphere 
Celestial longitude 
Force 
Potential, Force potential * 
Potential function 
Law of force 
Field of force 
Cosmogony * 
Celestial mechanics 
Extended point trans 

formation 
Amplitude 


வீச்சம் 
வெளிப்படையாக நேரத்தைச் 

சார்ந்துள்ளவை 
வெளிவிசைகள் 


Explicit functions of time 
External forces 


புதிதாக உருவாக்கப்பட்ட கலைச்சொற்கள் 


